பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 
தமிழ்‌. உரைஈடை வளர்ச்சி 


"சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகக்‌ 
்‌ *கல்கி' நினைவுச்‌ சொற்பொழிவுகள்‌ 
(1964--65) 


பேராசிரியர்‌ அ. மு. பரமசிவானந்தம்‌, எம்‌;ஏ;எம்‌,.லிட்‌; 


தமிழ்க்கலைப்‌ பதிப்பகம்‌ 
தமிழ்க்கலை இல்லம்‌ 
சென்னை-30 


க்‌ 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 
தமிழ்‌ உரை௩டை வளர்ச்சி 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகக்‌ 
'கல்கி' 'நினைவுச்‌ சொற்பொழிகள்‌ 
(1964--65) 


பேராசிரியர்‌ ௮. மு, பரமசிவானந்தம்‌, எம்‌.ஏ. எம்‌.லிட்‌, 


தமிழ்க்‌ கலைப்‌ பதிப்பகம்‌ 
தமிழ்க்கலை இல்லம்‌ 
சென்னை-36 


முதல்‌. பதிப்பு--பிப்ரவரி 1966 
இரண்‌ டாம்‌ பதிப்பு--மே 1976 
மூன்றாம்‌ பதிப்பு--நவம்பர்‌ 1978 
உரிமைப்‌ பதிப்பு 


விலை ரூ. 7-00 


விற்பனை உரிமை 
பாரி நிலையம்‌ 
சென்னை-600 001 


அச்சிட்டோர்‌ : 
மெட்ரோ பிரிண்டர்ஸ்‌ & பேகேஜிங்‌ இண்டஸ்டிரி, 
சென்னை - 600029, -:தொலைபேசி: 420345. 


முன்னாள்‌ தமிழக முதல்வரின்‌ முன்னுரை 


அமிழ்தினும்‌ இனிய தமிழ்மொழி இலக்கிய வளம்‌ 
மிகுந்தது. நம்‌ முன்னோர்களாகிய புலவர்‌ பெருமக்கள்‌ 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு மூன்பிருந்தே சங்கம்‌ 
வைத்து மொழியை வளர்த்தார்கள்‌. காப்பியங்கள்‌ இயற்றி 
மொழியின்‌ இலக்கிய வளத்தைப்‌ பெருக்கினார்கள்‌. 
நவரசங்கள்‌ ததும்பும்‌ இக்‌ காப்பியங்கள்‌ மட்டுமன்றி, 
மக்களை நல்வழிப்படுத்துவதற்கென்றே நீதி நூல்கலையும்‌, 
பக்தி மார்க்கத்துக்கு அடிப்படையான தோத்திரப்‌ பாடல்‌ 
களையும்‌ பாடித்‌ தந்தார்கள்‌. இலக்கண நூல்களையும்‌ உரு 
வாக்கினார்கள்‌. அவர்கள்‌ மொழியின்‌ வளர்ச்சிக்காகத்‌ 
திட்டமிட்டு, ஆக்க பூர்வமான செயல்களில்‌ ஈடுபட்டதால்‌ 
தான்‌ இன்று தமிழ்மொழி இவ்வளவு இலக்கிய, இலக்கண 
வளங்களோடு திகழ்கிறது. 


ஒருமொழியின்‌ வளர்ச்சி என்பது பல அம்சங்களோடு 
கூடிய பெரிய காரியம்‌. *வாழ்க' *வளர்க” என்ற வெறும்‌ 
வாழ்த்துக்களால்‌ மட்டும்‌ ஒரு மொழி ஒருபோதும்‌ வளர்ச்சி 
யடையாது. பழைய நூல்களைப்‌ பாதுகாப்பது, வளர்ந்து 
வரும்‌ மக்களினத்தின்‌ சிந்தனைகளுக்‌ கேற்பப்‌ புதுமையான 
நூல்களை உருவாக்குவது, இலக்கண வரம்புகள்‌ நசித்து 
விடாமல்‌ கட்டிக்‌ காப்பது, அந்த மொழியின்‌ இலக்கிய, 
இலக்கண நயங்களைப்பற்றி ஆராய்ச்சி நூல்கள்‌ எழுதுவது 
ஆகிய பல்வேறு வகைப்பட்ட பணிகளால்தான்‌ மொழியை 
வளர்க்க முடியும்‌. ஏ 

தழிழ்‌ மொழியில்‌, மொழி ஆராய்ச்சி நூல்களும்‌, இலக்‌ 
கிய வரலாற்று நூல்களும்‌ போதுமான அளவு இல்லை 
என்பது அனைவர்க்கும்‌ வெகுகாலமாக இருந்துவரும்‌ ஒரு 
மனக்குறையாகும்‌. ஆங்கிலமொழியில்‌ இத்தகைய நூல்கள்‌ 
அளவில்லாமல்‌ இருக்கின்றன. ஓவ்வொரு நூற்றுண்டிலும்‌ 
ஒவ்வோர்‌ இராஜ வம்சத்தினரின்‌ ஆதிக்கத்திலும்‌ ஆங்கிலம்‌ 


4 


எத்தகைய மாறுதல்‌ அடைந்தது, எவ்வாறு வளர்ச்சி 
பெற்றது என்பதையெல்லாம்‌ ஆரய்ந்து பல நூல்கள்‌ அம்‌ 
மொழியில்‌ எழுதப்பெற்றுள்ளன. ஆங்கில மொழி அறிஞர்‌ 
கள்‌ இந்தத்துறையில்‌ எடுத்துக்‌ கொண்ட முயற்சியே 
இதற்குக்‌ காரணம்‌ ஆகும்‌. அதேபோல்‌ தமிழ்மொழியிலும்‌ 
இத்தகைய நூல்கள்‌ எழுதப்‌ பெறவேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ சிறிது காலத்துக்கு முன்புதான்‌ நம்‌ நாட்டில்‌ 
தோன்றியது. கால அளவு சிறிதாயினும்‌, அந்தத்துறையில்‌ 
இப்போது கணிசமான முன்னேற்றம்‌ ஏற்பட்டிருப்பது 
பெருமைப்‌ படத்தக்க ஒன்று. 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்மொழியில்‌ ஏற்‌ 
பட்ட உரைநடையின்‌ வளர்ச்சி பற்றிய இலக்கிய 
வரலாற்றை இந்த நூல்‌ விவரிக்கிறது. தமிழ்ப்‌ பேரா 
சிரியர்‌ ஸ்ரீ ௮, மு, பரமசிவானந்தம்‌ தெளிந்த ஆராய்ச்சி 
யோடும்‌ தீர்க்கமான சிந்தனையோடும்‌ பல நுட்பமான 
விஷயங்களை இதில்‌ தந்திருக்கிறார்‌. ஒரு வடிவம்‌ பெற்ற 
உரைநடை யென்பது வெகு காலத்துக்குப்‌ பிறகுதான்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ தோன்றத்‌ தொடங்கியது, இருப்பினும்‌ 
இன்று அது மகத்தான வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்த 
வளர்ச்சியின்‌ ஆரம்பம்‌ பத்தொன்பதாம்நூற்றாண்டிலேயே 
மலரத்‌ தொடங்கியது. இதை, பல கட்டுரைகள்‌, பெரியோர்‌ 
எழுதிய கடிதங்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு அழகாகச்‌ 
சித்திரிக்கிறார்‌ ஆ சிரியர்‌. 


இலக்கிய வரலாறுகளை எழுதும்‌ புதிய முயற்சியில்‌ இந்‌ 
நூல்‌ ஒரு குறிப்பிட்டுச்‌ சொல்லத்தக்க சாதனை. இதற்காக 
ஸ்ரீ ௮. மு. பரமசிவானந்தம்‌ அவர்களைப்‌ பாராட்டுகிறேன்‌ 
இதேபோல்‌ இவர்‌ இன்னும்‌ பல ஆராய்ச்சி நூல்களைத்‌ 
தமிழ்‌ மொழியின்‌ வளர்ச்சிக்காகத்‌ தரவேண்டும்‌. 
மொழி ஆர்வம்‌ மிகுந்து வரும்‌ இந்நாளில்‌ மக்கள்‌ 
இத்தகைய நூல்களுக்கு நல்ல வரவேற்புத்‌ தரவேண்டும்‌ 
என்று கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
பக்தவத்ஸலம்‌ 
24--2---66 


முன்னுரை 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ 1964-65) ஆண்டிற்‌ 
குரிய கல்கி நினைவுச்‌ சொற்பொழி' வை ஆற்றுமாறு 
என்னைப்‌ பணித்தனர்‌. மறைந்த கல்கி' அவர்களின்‌ நினை 
வாக அமையப்பெற்ற நிலைத்த தொடர்ச்‌ சொற்பொழிவு 
வரிசை இதுவாகும்‌. இவ்வரிசையில்‌ மூன்றாவது ஆண்டு 
இது என எண்ணுகிறேன்‌.இந்த வரிசைக்கு ஆய்வுச்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌ அமைதலே சாலப்‌ பொருத்தமாகும்‌. இந்த 
அடிப்படையில்‌ 'பத்தொன்பதாம்‌ நூற்றுண்டின்‌ தமிழ்‌ உரை 
நடை வளர்ச்சி' என்ற தலைப்பில்‌ 1965 பிப்ரவரி 15, 16, 17-ம்‌ 
நாட்களில்‌ ஆற்றிய சொற்பொழிவுகளே இன்று நூல்‌ 
வடிவில்‌ வெளி வருகின்றன. 

இத்தலைப்பின்‌ அடிப்படையில்‌ நான்‌ ஆராய்ந்து கண்ட 
இடங்கள்‌ பல--ஏடுகள்‌ பல--பழம்‌ பெரு நூல்கள்‌ பல-- 
காணாதன இன்னும்‌ பலவாக இருக்கலாம்‌. சென்ற நூற்‌ 
ருண்டில்‌ தமிழ்‌ இலக்கியம்‌--சிறப்பாக உரை நடை இலக்‌ 
கியம்‌ வளர்ந்ததைக்‌ காணப்‌ பல ஆண்டுகள்‌ தேவை. 
எனவே இந்நூலில்‌ நான்‌ அனைத்தையும்‌ காட்டிவிட்டேன்‌ 
எனக்‌ கூற முடியாது. என்றாலும்‌ அவற்றின்‌ வகைகளை 
யெல்லாம்‌ ஒருமுகப்படுத்தி உரியவகையில்‌ பிரித்து மூன்று 
சொற்பொழிவுகளால்‌ முடித்துக்‌ காட்டியுள்ளேன்‌. முதற்‌ 
செற்பொழிவில்‌ தமிழ்‌ உரைநடையின்‌ தோற்ற வளர்ச்சி 
யினையும்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தலைவாயிலில்‌ 
அதன்‌ நிலையினையும்‌ காட்டினேன்‌.இரண்டாம்‌ நாள்‌ சொற்‌ 
பொழிவில்‌ வாழ்வின்‌ பல்வேறு சமுதாயத்‌ துறைகளில்‌--- 
அரசியல்‌, வாழ்வியல்‌,கல்வி,பண்பாடு,ஆட்சிமுறை ஆகிய 
வழிகளில்‌ உரைநடை வளர்ந்த வகையிளைக்‌ காட்டினேன்‌. 


௦ 


மூன்றாம்‌ நாளில்‌ மொழி, இலக்கியம்‌, சமயம்‌ ஆகிய நெறி 
களில்‌ உரைநடை வளர்ந்த வகையினைக்‌ காட்டினேன்‌. 
இவ்வாறு இயன்ற வகையில்‌ சென்ற நூற்றாண்டின்‌ உரை 
நடை வளர்ச்சியினை ஓரளவு காட்டியுள்ளேன்‌. இவற்றை 
ஆராயும்போது அரசாங்கமும்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பல்கலைக்‌ 
கழகங்களும்‌ இத்துறையில்‌ ஆய்வு காணத்‌ தனித்த 
அமைப்புக்களை நிறுவின்‌, நாட்டுக்கும்‌ மொழிக்கும்‌ நல்ல 
அரணும்‌ ஆக்கமும்‌ உண்டாக்கும்‌ என நினைத்தேன்‌. 
ஆனால்‌ அந்த நினைவைச்‌ செயலாற்றுவது என்னால்‌ முடியாத 
ஒன்றல்லவா! வல்லார்‌ வழி காண்பாராக! 


இப்பணியில்‌ ஊக்கிய சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தாருக்கும்‌ இந்நூலுக்கு முன்னுரை தந்து சிறப்பித்த நம்‌ 
தமிழக முதலமைச்சர்‌ உயர்திரு மீ, பக்தவத்சலம்‌ அவர்களுக்‌ 
கும்‌ என்‌ நன்றியையும்‌ வணக்கத்தையும்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 

தமிழ்க்கலை இல்லம்‌: ] ட்‌ 
சென்னை-30 வலக்‌. 
25266 ] ௮. மு. பரமசிவானந்தம்‌ 


இரண்டாம்‌ பதிப்பின்‌ முன்னுரை 

இந்நூலின்‌ முதல்‌ பதிப்பினைச்‌ சென்னை,த்‌ 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கத்தார்‌ 
இன்றைக்குப்‌ பத்து ஆண்டுகளுக்கு முன்‌ வெளி 
யிட்டனர்‌. இடைப்பட்ட காலத்தில்‌ தமிழகத்‌ 
திலும்‌ பரந்த இந்திய நாட்டிலும்‌ எத்தனையோ 
மாற்றங்கள்‌ உண் டாகியுள்ளன. எனினும்‌ 
தமிழ்‌. மொழியில்‌ போதுமான ஆய்வு நூல்கள்‌ 
இன்னும்‌ வெளிவராதிருப்பது எண்ணத்தக்கதாக 
உள்ளது. தமிழ்‌ நாட்டுப்‌ பல்கலைக்‌ கழகங்களும்‌ 
பிற. பொதுநிலையங்களும்‌ நல்ல ஆய்வுநிலைக்களன்‌ 
“களாக அமைந்து, பல ஆய்வு நூல்களை வெளியிட 
வேண்டும்‌ என அறிஞர்‌ பலர்‌ அடிக்கடி கூறி 
வருகின்‌்றமையை ஈண்டு எண்ணுகிறேன்‌. 


இந்நூலினைத்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பல்கலைக்‌ 
கழகங்களும்‌ பிற மாநிலங்களில்‌ உள்ள பல்கலைக்‌ 
கழகங்களுள்‌. சிலவும்‌ தமிழ்‌ முதுகலை, புலவர்‌: 
மூதலிய வகுப்புகளுக்குப்‌ பாடநூலாகவும்‌ வழி 
காட்டும்‌ துணை நூலாகவும்‌ கொண்டுள்ளனர்‌. 
அவர்களுக்கு என்‌ வணக்கமும்‌ நன்றியும்‌ உரியன. 

தமிழ்‌ உரைநடை வளர்ச்சியில்‌ தொடர்ந்து 
ஆய்வு தேவை. வல்லார்‌ அத்துறையில்‌ வழி 
காட்டவேண்டுமெனக்‌ கேட்டுக்‌ கொள்ளு 
கின்‌ றேன்‌. 

மூதல்‌ பதிப்பு விற்பனையாவதற்குப்‌ பத்து 
ஆண்டுகள்‌ கழிந்தனவாயினும்‌ இதன்படிகள்‌ 
அனைத்தும்‌ தக்கார்‌ கைப்பட்டுச்‌ சிறந்துள்ளமை 
அறிந்து மகிழ்கின்றேன்‌. தொடர்ந்து இப்‌ 


8 


பதிப்பினையும்‌ தமிழுலகம்‌ ஏற்று ஆதரிக்கும்‌ 
எனும்‌ துணிபுடையேன்‌. இந்நூல்‌ வெளிவருவ 
தற்கு உதவிய அனைவருக்கும்‌ நன்றியுடையேன்‌. 


தமிழ்க்கலை இல்லம்‌ ) பணிவுள்ள 
சென்னை-30 “ ௮. மு. பரமசிவானந்தம்‌ 
31-3-76 ] 
மூன்றும்‌ பதிப்பு 


இந்நூலின்‌ மூன்றாம்‌ பதிப்பு இன்று வெளிவருகிறது; 
பிற அண்ணாமலை, மதுரை பல்கலைக்‌ கழகச்‌ சொற்பொழிவு 
களுடன்‌ இணைக்கப்‌ பெற்றுள்ளது, தமிழுலகம்‌ ஏற்றுப்‌ 
புரப்பதாக, 


30-11-78 ஆசிரியன்‌ 


சொற்பொழிவு-௧.- (15-2-1965) 


முன்னுரை 
பேராசிரியர்‌ அவர்களே! பெரியோர்களே! 

மறைந்த திருவாளர்‌ “கல்கி! அவர்களுடைய நினைவுச்‌ 
சொற்பொழிவினை எனக்கு இப்பல்கலைக்‌ கழகத்தார்‌ 
அளித்து, இவ்வாண்டு என்னைப்‌ பேசுமாறு பணித்துள்‌ 
ளார்கள்‌. மூதலாவதாக அவர்கட்கு என்‌ நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்ளுகின்றேன்‌. இச்‌ சொற்பொழிவுத்‌ 
தொடருக்கு அமைந்த பொருள்‌, பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
றராண்டின்‌ தமிழ்‌ உரை நடை வளர்ச்சி' (086100 ௦1 
781! 17056 1146 19 வேோரயரு) என்பதாகும்‌. இது இரு 
பதாம்‌ நூற்றாண்டில்‌ உரைநடை வளர்த்த பெருமைக்குரிய 
“கல்கி! அவர்களின்‌ நினைவுச்‌ சொற்பொழிவு அல்லவா! 
அவர்‌ வாழ்ந்த நூற்றாண்டிற்கு முன்‌ இருந்த உரைநடை, 
வளர்ச்சியைப்‌ பற்றி ஆராய்வதாக அமைதல்‌ பொருந்து ' 
வதுதானே? ஒரு நூற்றாண்டில்‌ நம்‌ மொழியில்‌ உண்டான 
நூல்கள்‌-இலக்கிய நூல்கள்‌-எண்ணில. அவற்றுள்‌ உரை 
நடை. நூல்களாகவும்‌ இதழ்களாகவும்‌ ஏடுகளாகவும்‌ வேறு 
பலவகைகளாகவும்‌ அமைந்தன உள்ளன. அவை 
அனைத்தும்‌ உரைநடை வளர்ச்சியில்‌ பங்கு கொண்டுள்‌ 
ளனவேயாம்‌. இங்கு அவற்றை ஆராய்ந்து பார்ப்பதன்‌ 
முன்‌. தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சி' காலங்கடந்த வரலாற்று 
எல்லையை உடையதாகையால்‌, அக்கால அளவில்‌ இவ்‌ 
வுரை நடை தோன்றி வளர்ந்த வரலாற்றை அறிய வேண்டு 
வதும்‌ இன்றியமையாததாகும்‌. பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
ருண்டின்‌ தலைவாயிலில்‌ கால்வைப்பதன்முன்‌, அதற்கு 
முன்‌ பல நூற்றாண்டுகளில்‌ இவ்வுரைநடை எவ்வாறு 
தோன்றி வளர்த்து வளம்பெற்று வந்ததென்பதைக்‌ 
காணல்‌ ஏற்புடைத்தாகும்‌. 


10 


தமிழ்‌ மொழி 


தமிழ்‌ மொழி தொல்காப்பியர்‌ காலத்துக்கு முன்பே 
வளம்‌ பெற்ற மொழியென்பதும்‌, அவர்‌ : காலத்துக்கு 
முன்பே இம்மொழியில்‌ உரைநடையும்‌ பாட்டும்‌ பல்கி 
இருந்தன என்பதும்‌ அவர்தம்‌ நூல்‌ வழியாகவே நம்மால்‌ 
அறிய முடிகின்றது, தமிழில்‌ உரைநடை என்று தோன்‌ 
றிற்று என வரையறுக்க முடியாது. அதன்‌ வரலாற்றை 
ஆயு முன்‌ உரைநடை என்பது என்ன என்பதையும்‌ அது 
வாழ்வின்‌ தேவையை எவ்வெவ்வாறு நிறைவு செய்கிறது 
என்பதையும்‌ ஆராயவேண்டுவதும்‌ தேவையான ஓன்‌ 
றல்லவா? 
எது உரை ஈடை? 

எது உரை நடை? ஏன்‌ உரை நடை? இவை பதில்‌ 
இறுக்கப்பெற வேண்டிய வினாக்கள்‌, தமிழில்‌ மட்டுமின்றி 
ஆங்கிலம்‌ முதலிய பிற மொழிகளிலும்‌ இத்தகைய கேள்வி 
களுக்கு விடை காணல்‌ தேவையே, மேலைநாட்டு ஆய்‌ 
வாளர்களுள்‌ சிலர்‌ இவற்றிற்குரிய விடைகளையும்‌ ஆய்ந்து 
கண்டு அறுதியிட்டு எழுதியுள்ளார்கள்‌. மனிதன்‌ பிற 
உயிரின த்தினும்‌ வேறுபட்டவன்‌; தன்‌ உள்ளக்‌ கருத்தை 
உடன்‌ வாழும்‌ மற்றவருக்கு உணர்த்தக்‌ கடமைப்பட்‌ 
டவன்‌. வாய்‌ திறந்து பேசும்‌ வாய்ப்பு இவனுக்கு உண்டு. 
அந்த வாய்ப்பே 'மொழி' என்ற ஒன்றை உலகுக்கு 
அளித்தது. இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இடைபட்ட நாகரிக 
உலகில்‌, மொழி அடிப்படையில்‌ பல்வேறு சண்டைகளை 
நாம்‌ காண்கின்றோமாயினும்‌, இந்த மொழியே மனிதனை 
மனிதனாக வாழ வழி காட்டி, வழி வகுத்து, வாழ வைத்த 
ஒன்று என்பதை நம்மால்‌ மறக்க முடியாது. இந்த மொழி 
களின்‌ அமைப்பு நாடுதோறும்‌ வேறுபடுவது என்ருலும்‌, 
“மொழி சமுதாயத்தை இணைக்கும்‌ ஒரே சாதனம்‌ அல்லது 
கருவி என்பதை யாராலும்‌ மறுக்க இயலாது. இம்மொழி 
கள்‌ தத்தம்‌ தோற்ற வளர்ச்சி அடிப்படையில்‌ சிறந்தும்‌ 
சிதைந்தும்‌, வளர்ந்தும்‌ வாடியும்‌, உயர்ந்தும்‌ தாழ்ந்தும்‌ 
இன்று உலகில்‌ உலவுகின்றன. நல்ல திருந்திய மொழி 


களுள்‌ பல்வேறு இலக்கியங்கள்‌ வாழ்கின்றன. கடந்த 
கால வரலாற்று வாழ்வையும்‌ இயற்கை வளத்தையும்‌ 
காட்டி, அன்று வாழ்ந்த மக்கட்‌ சமுதாயத்தையும்‌ இன்று 
வாழும்‌ நம்மையும்‌ வருங்காலச்‌ சமுதாயத்தையும்‌ வாழ 
வைப்பனவே இலக்கியங்கள்‌. இந்த அடிப்படையில்‌ 
தோன்றிய இலக்கியங்களே காலத்தை வென்று வாழ்வன. 
மற்றவை ...? நாம்‌ சொல்ல வேண்டா, 


இவ்விலக்கிய அடிப்படைகளாக அமைந்தனவும்‌ 
பேச்சு வழக்கில்‌ உள்ளனவுமாகிய உரையும்‌ பாட்டும்‌ 
நாம்‌ எண்ணத்தக்கன. உரை என்றால்‌ என்ன? இந்த 
*உரை' என்ற சொல்‌ நெடுங்காலமாகவே தமிழில்‌ வழக்‌ 
கத்தில்‌ இருந்து வருகின்றது. 'உரைக்கப்படுவது உரை” 
என்று சுருக்கமாகப்‌ பதில்‌ சொல்லிவிடலாம்‌. உரை” 
என்ற சொல்லுக்குத்‌ தமிழில்‌ பல பொருள்கள்‌ உள்ளமை 
அறிஞர்‌ அறிந்ததே. மூதல்‌ முதல்‌ வெறும்‌ ஒலிக்கே 
இந்த உரை என்ற சொல்‌ பயன்படுத்தப்பட்டதென்பதை 
உணர்கின்றோம்‌. 'குன்றம்‌ குமுறிய உரை” (பரிபாடல்‌,8-35) 
. என்றே பரிபாடல்‌ காட்டுகின்றது. விண்ணின்றிரங்கித்‌ 
தண்மழை டொழியும்‌ எழிலி தன்‌ வரவுகாட்ட எழுந்த ஒலி 
அது. அது உரைக்க மழை வரும்‌ என்பதை உலகம்‌ 
உணர்கின்றது. இந்த வகையில்‌ மக்களுக்கு உணர்த்த. 
உணர்வினை அளிக்கப்‌ பயன்பட்டது--பயன்‌ படுவது 
2௨ _ரையாகும்‌. 


உரை என்பது பொருளின்‌ தன்மையை உள்ளவாறு 
உரைப்பதாகும்‌. இதை விளக்க ஒரு சான்று பயன்படும்‌. 
தட்டான்‌ பொன்னுக்கு உ.ரை காணும்‌ வழக்கம்‌, பலகட்டுப்‌ 
பாடுகளுக்கிடையில்‌, நம்‌ நாட்டில்‌ இன்றும்‌ உள்ளத்தை 
அறிவோம்‌. பொன்‌ சிறந்ததா இல்லையா என்பதை-அதன்‌ 
உண்மை நிலை, பண்பு, தரம்‌ முதலியன இன்ன வகையன 
என்பதை-உரைத்துக்‌ காண்பது நாடறிந்த ஒன்று. அதன்‌ 
தன்மையை உணர்த்தும்‌ கல்லுக்கு உரை கல்‌: என்றே 
பெயர்‌ உண்டு அல்லவா? எனவே பொருள்களின்‌ இயல்‌ 
பை உள்ளது உள்ளவாறே உலகுக்கு உணர்த்துவது உரை 


12 


யாகும்‌. இதைத்தான்‌ அடிப்படை மொழி: என்பர்‌ ஆய்‌ 
வாளர்‌. கற்பனை கலவாததாய்‌-உணர்ச்சியோ, பிற உள்ள 
நெகிழ்ச்சிகளோ, காய்தல்‌ உவத்தல்‌ என்ற வேறுபாடு 
களோ கலவாததாய்‌-ஒரு பொருளின்‌ தன்மையை உரை 
யிட்டு உணரத்தக்க வகையில்‌ காட்டுவதே உரை, 
(தட்டான்‌ பொன்னை உரையிட்டுக்‌ காட்டுவது போன்று ) 
ஆனால்‌ பாட்டோ இதற்கு நேர்மாறாக உணர்ச்சி, கற்பனை 
முதலியவற்றின்‌ இடையிலே தோய்ந்து அணிநலம்‌ முதலி 
யன பெற்றுப்‌ பாடுவோன்‌ உள்ளத்தளவு உயர்வோ அன்‌ 
றித்‌ தாழ்வோ பொருந்தப்‌ பொருளை விளக்குவதாகும்‌. 
இந்த உண்மையை மேலை நாட்டு அறிஞர்கள்‌ நன்கு 
விளக்கியுள்ளார்கள்‌. மொழி, இலக்கியம்‌ இரண்டையும்‌ 
வரையறுத்த ஆய்வாளர்‌ எண்ணத்தை உணர்த்துவது 
மொழியென்றும்‌ உணர்வை உணர்த்துவது இலக்கியம்‌ 
என்று கூறுவர்‌ | 

] ௦00129 மர 10ம்‌ 10 4010-1118 15 180/21826 

1 1846 60001100 (184 18 11127க(மா௪ 

1[ (6 நாம்றகார 001601 0610 004/0 116 (0ம்‌ ஊர்‌ 
(116 600110 ஏு்னா6 11ம்‌ 11 1514001004 & 86001 0807 
0018186181100, 8617120119 (௦ 11816 (16 101214 கறறாள் றே - 
0604 ௦16 1688811197 ௧௩௦ ௩௦16 0010161619, 106 ௭1112 19 
80116 101௫ 0105௦ 174கரமா6, 85 181009 00 0711101800. 11 
01 (6 011210, (16 6000110096 ௦11784 1ர100$8106, 804 
1116 11௦ யஹிம்‌ 862015 40 1816 1806 18 (96 100 117௦ம்‌ ஸர6 
ஹூரா 0116261102, 1160 116 எா!ர1 02 15 80116 107௫ 01 66 
1811275--றா௦0௨0147 1 11600௦0902 10110, (710௦112942, 
உ. 182) 

இவ்வாறு எழுத்துக்கு வரிவடிவம்‌ கொடுக்கும்‌ நிலை 
யிலேயே உரை” உண்டாகியிருக்க வேண்டும்‌ என்பது 
உண்மையன்றோ! உள்ளத்துத்‌ தோன்றிய எண்ணத்தை 
மற்றவருக்கு உணர்த்த நினைத்த மனிதன்‌ எண்ணி எண்ணி 
எழுத்தெழுத்தாக உச்சரித்து, சொல்லின்‌ பின்‌ சொல்லாக 
மெல்ல உரைத்திருப்பானன்றோ? எனவே முதலில்‌ 
தோன்றியது உரை எனக்கொள்ளல்‌ பொருத்தமான தாகும்‌. 


13 


ஆயினும்‌ சில மேலை நாட்டு ஆய்வாளர்கள்‌ பாட்டு 
முதலில்‌ தோன்றிற்று என எழுதுகின்றனர்‌. அது எவ்வாறு 
பொருத்தும்‌ எனத்‌ தெரியவில்லை. குழந்தை முதலில்‌ 
பிறந்ததும்‌ அழுகிறது; பிறகு பேசுகின்றது. அழும்‌ இசை 
முன்னாதலின்‌ அது பாட்டாக முன்‌ தோன்றியிருக்கும்‌ என்‌ 
பது அவர்‌ வாதம்‌, குழந்தை அழுவது இசையாக இருக்‌ 
கலாம்‌ - ஆனால்‌ அது மொழியிடைப்பட்ட பாட்டோ 
செய்யுளோ எப்படியாகும்‌? அந்த அழுகையில்‌- இசையில்‌- 
மொழியே இல்லையே. குழந்தை வளர வளர மெல்ல 
மெல்ல, பெற்றோர்‌ உணர்த்த ஓவ்வொரு சொல்லாகப்‌ 
பேசிப்‌ பேசியன்‌ றோ உரை நடையைக்‌ கற்றுக்‌ கொள்‌ 
கிறது. பின்‌ வேண்டுமாயின்‌ இசையும்‌ பாட்டும்‌ இயையப்‌ 
“பெறலாம்‌. எனவே இக்கூற்று ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியது 
தானா? அறிஞர்களே ஆய்ந்து முடிவு காணட்டும்‌. 

“செய்யுள்‌” என்பது முற்கால வழக்கில்‌ இலக்கியச்‌ 
செறிவள்ள உரையையும்‌ தழுவி யிருந்தது. “உரைச்‌ 
செய்யுள்‌' என்ற வழக்கு இதற்குச்‌ சான்று. 


இலக்கணம்‌ இலக்கியம்‌ உரையெனப்‌ பெயர்பட்‌ 
டிருக்குமென்‌ றெண்ணுக செய்யுளின்‌ இயல்‌6ப 


என்பது இலக்கணக்கொத்து, உலக வழக்காகப்‌ 
பேசப்படுவதும்‌ எழுதப்படுவதும்‌ உரைநடை, உரை வாச 
கம்‌ என வழங்கும்‌. உரை வாசகம்‌ என்பது இரு பெய 
_ரொட்டு. தமிழில்‌ வசனம்‌ என்ற வடமொழியே, சில கால 
“மாய்‌ உரை நடையைக்‌ குறிப்பதாய்ப்‌ பெருவழக்கினதா 
யிற்று. உறுதிச்‌ சொல்‌, ஏற்ற சொல்‌, பொருளுற்ற சொல்‌ 
எனப்‌ பொருள்‌ படும்‌ கட்டுரை என்னும்‌ வார்த்தையும்‌, 
உரை நடையைக்‌ குறிக்கிறது. இது 'கட்டுரை வன்மை' என்‌ 
பதனால்‌ போதரும்‌. “கட்டுரை வகையான்‌ எண்ணோடு 
புணர்ந்து' எனத்‌ தொல்காப்பியத்திலும்‌ வருகிறது. 

பழைய சங்க நூல்களெல்லாம்‌ பாக்களால்‌ ஆனவை 
முற்றும்‌ உரை நடையான வசன நூல்‌ யாதொன்றுமில்லை , 
அடிவரை யின்றி வரும்‌ செய்யுளின்‌ வகை நூலும்‌, உரை 


14 


யும்‌, பிசியும்‌, முதுமொழியும்‌, மந்திரமும்‌, கூற்றிடை 
வைத்த குறிப்பும்‌ என ஆறென்றும்‌, அவற்றுள்‌ உரைப்‌ 
பகுதி, வழக்கு, பாட்டிடை வைத்த குறிப்பும்‌, பாவின்‌ 
றெழுந்த கிளவியும்‌, பொருளொடு புணராப்‌ பொய்ம்‌ 
மொழியும்‌, பொருளொடு புணர்ந்த நகைமொழியும்‌ என 
நான்கென்றும்‌, வகைப்படுத்துரைத்தார்‌ தொல்காப்பியர்‌ 
அவற்றுள்‌ பாட்டிடை வைத்து குறிப்பென்பது,'ஒரு பாட்டு 
இடையிடை கொண்டு நிற்கும்‌ கருத்தினான்‌ வருவது: 
என்று திரு. செல்வக்கேசவராய முதலியார்‌, தம்‌ *தமிழ்‌ 
வியாசங்கள்‌'என்ற நூலில்‌ இவ்வுரை நடையின்‌ தொன்மை 
பற்றி விளக்கங்‌ காட்டிச்‌ செல்லுகின்றார்‌. 


தொல்காப்பியர்‌, உரைக்கு இலக்கணம்‌ கூறவந்தவர்‌; 


“தொன்மை தானே 
உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே' (செய்‌. 229) 


என விளக்கம்‌ தருகின்றார்‌. இதன்‌ கருத்தென்ன? 
இதற்கு உரை எழுதிய இளம்பூரணர்‌, நிறுத்த முறை 
யானே தொன்மைச்‌ செய்யுள்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று” 
என்று கூறித்‌  தொன்மையாவது உரையொடு பொருந்திப்‌ 
போந்த பழைமைத்தாகிய பொருள்‌ மேல்‌ வருவது” என்‌ 
கிறார்‌. பேராசிரியரும்‌, “தொன்மை யென்பது உரை 
விராய்ப்‌ பழைமையவாகிய கதைப்‌ பொருளாகச்‌ சொல்‌ 
லப்படுவது' என்கின்றார்‌. எனவே, இவற்றால்‌ உரைநடை 
பாட்டிலும்‌ பழையது என்பது நன்கு விளக்கப்‌ பெறும்‌£ 
நாம்‌ மேலே கண்ட *வெற்றொலியும்‌ உரை' யெனக்‌ காட்‌ 
டிய பரிபாடல்‌ இவ்விளக்கத்துக்குச்‌ சான்றாகலாம்‌. 


உரையும்‌ பாட்டும்‌ 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ இவ்வுரைநடை முன்‌ தோன்ற, 
நெடுகாலத்துக்குப்‌ பின்‌ இவ்வுரைநடை போன்று 
அமைந்த சூத்திரங்கள்‌-நூற்பாக்கள்‌-தோன்றின. பின்னரே 
பாட்டுத்‌ தொன்றிற்று எனல்‌ பொருந்தும்‌. பொதுவாகச்‌ 
சூத்திரங்கள்‌ உண்டான காலம்‌ கிறித்துப்‌ பிறப்பதற்கு 


15: 


ஐந்தாறு நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது என்பர்‌ ஆய்‌ 
வாளர்‌." வடமொழிச்‌ சூத்திரங்களும்‌ ஏறக்குறைய அந்த 
நூற்றாண்டுகளில்தான்‌ தோன்றியிருக்கவேண்டும்‌. எனவே 
உரை நடையை அடுத்து இச்சூத்திரங்கள்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌.? தொல்காப்பியமும்‌ ஏறக்குறைய இக்காலத்‌ 
திற்குச்‌ சற்று முன்பு தோன்றிய ஒன்று என்பது அறிஞர்‌ 
பலரும்‌ ஒருசேர ஏற்றுக்‌ கொள்ளுகின்ற உண்மையாகும்‌ 
. இனி, இத்தொல்காப்பியத்தின்‌ செய்யுளியலில்‌ உரையும்‌ 
பாட்டும்‌ உள்ள நிலைமை நம்மால்‌ காணமுடிகின்றது. 
மற்றும்‌ இத்தொல்காப்பியத்தின்‌ வழியே இதற்கு முன்னும்‌ 
பல இலக்கிய நூல்கள்‌ தோன்றி வாழ்ந்து வந்தன என்‌ 
பதையும்‌ உணர முடிகின்றது தமிழ்‌ மொழியின்‌ தொன்மை 
பல பேரறிஞர்களால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பெற்ற ஒன்‌ 
ருனமையால்‌, இந்‌ நாட்டுப்‌ பிறமொழிகளைக்‌ காட்டிலும்‌ 
தமிழில்‌ பழங்காலத்திலேயே உரையும்‌, சூத்திரமும்‌, பாட்‌ 
டும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாகத்‌ தோன்றி வளர்ந்து வாழ, 
அவற்றைத்‌ தொல்காப்பியர்‌ தொகுத்துக்‌ கூறி இலக்கண 
வரம்பினை உறுதி செய்தார்‌ எனக்‌ கொள்வது பொருத்த 
மானதாகும்‌. எனவே உரைநடை. டாட்டிலும்‌ முந்தியது 
என்பது தேற்றம்‌. இனி, இது பற்றி நாம்‌ இங்கே அதிகம்‌ 
ஆராயத்‌ தேவையில்லை; அது வேண்டாததும்கூட. இதீ 
தகைய உரைநடையிலக்கியம்‌ தமிழில்‌ தோன்றி வளர்ந்த 
வகையைக்‌ காணவேண்டுவது நமது இன்றைய 
கடமையாகும்‌. 





1, 7௦ தறோரோக1 நசார்‌௦ம்‌ 01 $மராக5 (சத்திரம்‌) 612005 17௦1 
1116 8111 ௦8 ரர்‌ ஜொங்ரார $.0.40 800௦141116 560000 
சோர்மார .0. (கோம்ப்ச்த6 100௫ ௦10 1௩01௧, 7௦1. 7, 
1. 227). ்‌ 


2. 1716 மிர/ற010]16 “டிற்காருகமராக” ௦௧0 நகரப்‌] 06 க்8760 
[௦0 184 1கர ஸ்ர 500 %.6. (001 ௦7 கறமர்றேக்‌ 
1218 - ர நா௦ 5. ிர்றகமமம்‌ 1 “க்‌ 11640 01 $கநஜ்ரக்‌ 
[,நாகமமா6” ற. 260). 


16 


“தமிழில்‌” 'செய்யுள்‌' என்ற ஒரு சொல்‌ உள்ளது என 
மேலே கண்டோம்‌. செய்யப்படுவன அனைத்தும்‌ செய்‌ 
யுளே. எனவே உரைநடையும்‌ செய்யப்படுவது தானே. 
ஆம்‌” எனவே உரைச்‌ செய்யுள்‌ எனக்‌ கொள்ளலாமா? 
கொள்ளலாம்‌. பல்கலைக்கழக தமிழ்ப்‌ பேரகராதி இதை 
நமக்கு எடுத்துக்‌ காட்டுடன்‌ விளக்குகின்றது. செய்யுள்‌ 
என்பதற்கு உரை என்றே பொருள்‌ உள்ளது என்பதை 
அது காட்டுகிறது. தமிழில்‌ மட்டுமின்றி ஆங்கிலத்திலும்‌ 
இந்த விளக்கம்‌ நன்கு காட்டப்‌ பெறுகின்றது. ஆங்கிலத்‌ 
தில்‌ “?056'என்ற சொல்லுக்கு, “$(1212114 10ளவாம்‌ 878 26- 
1064 01 90706” என்றும்‌ “1181 ஐ௨116 01 [801 முவிர்(ர*& 
“070180 ற0றாற 01021 101 ௦ரீ ஜார்‌. 08 800160 1கஜ- 
826” என்றும்‌ பொருள்‌ உண்டு. நாம்‌ மேலே பொன்னு 
ரையோடு பொருத்திக்‌ காட்டிய உண்மை விளக்கம்‌ தரும்‌ 
உரைநடைக்‌ கருத்தினை இவை வலியுறுத்துகின்றன: 
மேலும்‌, செய்யுள்‌ என்ற சொல்லை உரை, பாட்டு இரண்‌ 
டுக்கும்‌ பயன்படுத்தினார்கள்‌ எனவும்‌ காணமுடிகிறது. 
உரைச்‌ செய்யுள்‌, பாச்‌ செய்யுள்‌ எனவே அவை வழங்கப்‌ 
பெற்றன-பெறுகின்றன. இரண்டும்‌ விரவியவற்றையே 
இளங்கோவடிகள்‌, உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்‌ 
யுள்‌்‌ எனக்‌ காட்டிச்‌ செல்கின்றார்‌. 11௦௦11” என்ற ஆங் 
கிலச்‌ சொல்‌ தமிழில்‌ உள்ள 'செய்யள்‌” என்ற சொல்லுக்கு 
நேர்‌ பொருத்தமான ஒன்று என்று கொள்வது தகும்‌. 
௦௦0: என்ற சொல்லுக்கு *61878160 0010081110 1 1086 
01 76156”* என்றும்‌ 8 00௦0081110 ௦71 நந்து நலக ௦ 
111௦ ௦7 180086, கரம்‌ ௦௫ 1 176786? என்றும்‌ 
விளக்கம்‌ தரப்பெறுவதை காண்கிறோம்‌. மேலும்‌ :1௦6(7ரு” 
18௯11 1,6:100, 7௦1. 117, ந, 1602. 

80௦15 ரள(161101011௦க, ற, 738. 
634010 191011௦ற௨ர, ற. 925, 

94௦7ம்‌ 10101100௧0, ற. 881. 

01௨1010618 1010110087, ற. 707. 


குஒ 


17 


என்ற சொல்லுக்கு 01%: 01 (16 061! $ 61648460. 6௩ற- 
8101 01 61618160 1110 0214 ௦7 7661102971 என்றும்‌, “106 871 


0] 6%0768$1ற2 1 றா61001019 40708, (6 (௦ம்‌ அற்1௦ 
876 (116 07681101 071 166112 கும்‌ 1821811001? என்றும்‌ 
உரைகள்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன. எனவே *உரை' யெனப்‌ 
படுவது சாதாரண வழக்கத்தில்‌ உள்ளதாகவும்‌ 'செய்யுள்‌ 
என்பது பாட்டினையும்‌ இறையனார்‌ களவியல்‌ உரை 
(போன்ற உயர்‌ நடை உரைகளையும்‌ குறித்ததாகவும்‌ 
கொள்ளல்‌ சாலும்‌ என அமைகின்றேன்‌. 

இனி, உரை நடையை (0௦86) இவ்வாறு அகராதிகள்‌ 
காட்டுவதோடு, '11004010086018 நா11கார௦௦8” என்ற பெரு 
விளக்க நூல்‌ எவ்வாறு விளக்குகின்றது என்பதையும்‌ 
ஈண்டுக்‌ காணல்‌ நலம்‌ பயப்பதாகும்‌. அதன்‌ விளக்கம்‌ 
வருமாறு:-- 

பாட்டுக்கு அமைந்த இலக்கண வரம்பின்றி, 
மக்களால்‌ எளிமையாக ஒளிவு மறைவு இன்றி எழுதவும்‌ 
பேசவும்‌ பயன்படும்‌ ஒன்றே உரையாகும்‌. பாட்டிலிருந்து 
(2௦11) உரைநடையைப்‌ பிரித்துக்‌ காட்டுவது எளிதாயி 
னும்‌ இன்னும்‌ திட்டமாக இரண்டையும்‌ வரையறுக்க 
இயலாது. ஏனெனில்‌, உயர்ந்த நடையில்‌ பாட்டின்‌ 
இலக்கணத்‌ தோடு கலவாமல்‌ நல்ல ஓசை நயத்துடன்‌ 
எழுதும்‌ உரைநடையை *உரைச்‌ செய்யுள்‌” என்று கொள்‌ 
வதும்‌ உண்டு. எனவே, பாட்டிலிருந்து உரை நடையைப்‌ 
பிரித்துக்‌ காண்பதைவிட்டு, உரைநடை என்பதை உள்ள 
வாறு விளக்க முயலலாம்‌. உரைநடை என்பது, இலக்கிய 
மரபு கெடாத நல்ல நடையில்‌, ஆழ்ந்த கருத்தோடு, 
பாட்டுக்குள்ள சந்தச்‌ சேர்க்கை இன்றியே நல்ல ஓசை 
நயம்‌ உடையதாகி, ஒளிவு மறைவு இன்றி உள்ளதை 
உள்ளபடி உரையிட்டுக்‌ காட்டும்‌ வகையில்‌ நேரிய 
முறையில்‌, கருத்துக்கும்‌ காரணத்துக்கும்‌ பொருத்தமான 
தாக-- ஒன்றினைப்‌ பற்றியோ ஒருவரைப்‌ பற்றியோ-- 
விளக்கி உரைப்பதாகும்‌. 


பவை காலனை மாகவிவ்ிவ்கை. 


1. மாம்‌, 1)101100க04, ற. 882. 
2. பமேறட்சா5 10101100௧௫, ற. 707. 


18 


எனினும்‌, உரை நடை என்பது கட்டுக்கடங்காது 
பேசும்‌ அல்லது எழுதும்‌ சாதாரண எல்லா வசனங்களையும்‌ 
கொள்வதாகாது. உரைநடைத்‌ தொடர்கள்‌ இன்மொழி 
யால்‌ நல்ல ஒழுகிசை நடையால்‌, தொடர்‌ நலமுடன்‌, 
ஓசை _ஆயுணர்த்தும்‌ நெறியான்‌ நன்கு வளர்ச்சியுற்ற 
தெள்ளிய நடையில்‌ தெளிந்து செல்லுவனவாக அமைய 
வண்டும்‌. மொழிக்கு இன்றியமையாத பெயர்‌ வினை 
களுடன்‌ சேரும்‌ உரிச்சொற்களின்‌ தகுதி அளவறிந்து 
அவற்றைச்‌ சேர்த்து வழங்கும்‌ முறையும்‌ உரைநடையில்‌ 
வரையறை செய்யப்‌ பெறல்‌ வேண்டும்‌. தேவையற்ற சில 
வற்றை விட்டொழித்தலும்‌ உரைநடைக்கு இன்றியமை 
யாதது. எனவே, உரைநடை யென்பது பாட்டின்‌ விதி 
களுக்கு விலக்காய்‌ நின்று, இலக்கிய நலம்‌ கெடா 
வகையில்‌ மக்கள்‌ உள்ளத்தில்‌ தோன்றும்‌ உணர்வுகளை 
உலகுக்கு எடுத்துக்‌ காட்டப்‌ பயன்படுவது என்று 
கொள்ளல்‌ பொருந்தும்‌' 1, 

இக்கூற்றும்‌ நாம்‌ மேலே காட்டிய கருத்தினை நன்கு 
வலியுறுத்துவதாகும்‌. தமிழ்மொழியில்‌ இத்தகைய உயர்ந்த 
செம்மொழியின்‌ பாலதாகிய உரைநடையும்‌ சாதாரண 
மக்கள்‌ பேச்சு வழக்கில்‌ உள்ள உரைநடையும்‌ மிகப்‌ பழங்‌ 
காலந்தொட்டே வளர்ந்து வாழ்கின்றன என்பது தேற்றம்‌. 
இப்பேச்சு வரிசையில்‌ நாம்‌ இரண்டு வகை “உரை” நடை 
களையும்‌ காணலே பொருத்தமானதாகும்‌. 

இனி, இத்தகைய நலம்‌ வாய்ந்த உரைநடை. இருக்க, 
பாட்டு ஏன்‌ எழுந்தது? இவ்வுரை நடைக்கு இலக்கணம்‌ 
ஏன்‌ தஇல்லை?இவற்றிற்கு விடை கண்டு மேலே செல்லலாம்‌. 
சாதாரண எளிய மக்கள்‌ தத்தம்‌ கருத்தைப்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளப்‌ பயன்பெற்ற உரைநடை இருக்கப்‌ பாட்டு ஏன்‌ 
எழுந்தது? அறிவு வளர வளர, உள்ள உணர்வும்‌ கற்பனைத்‌ 
திறனும்‌ மிக்கு ஓங்கப்‌ பாட்டு உருவாயிற்று, தாம்‌ 
உள்ளத்துக்‌ கொண்ட கருத்தோடு கற்பனைத்‌ திறன்‌ கலக்க, 
அவை உருப்‌ பெற, சொல்லடுக்குகளும்‌ அணி நலன்களும்‌ 
1. 1௦03010604 8ீர11811008, ௭01. 18, நற. 591-592. 


1.9 


கலந்து பொருந்தப்‌ பாட்டு உருவாயிற்று, மேலும்‌, தாம்‌ 
விளக்க வந்த கருத்தினைப்‌ பாட்டாக வடித்து வைப்பின்‌ 
அப்படியே மனத்தில்‌ பன்னெடுங்‌ காலம்‌ நினைத்து நிலை 
நிறுத்தவும்‌ அப்பாட்டே பயன்பட்டது. உரைநடையை 
அப்படியே மனத்தில்‌ உருவிட்டு நிலைநிறுத்துவதனினும்‌ 
பாட்டினை மனத்திடைப்‌ பதித்தல்‌ எளிதல்லவா? எனவே, 
இவைபோன்ற பல காரணங்களால்‌ பாட்டு உருப்‌ 
பெற்றிருக்கலாம்‌. மற்றும்‌ உணர்வும்‌ தெய்வ நெறியும்‌ பிற 
பண்‌ பாடுகளும்‌ வளர வளர, உளங்்‌ குளிர்ந்த போதெலாம்‌ 
உணர்ந்துணர்ந்து பாடும்‌ நெறியும்‌ வளர்ந்திருக்கலாம்‌. 
எனவே, உரைநடைக்குப்‌ பின்‌ பாட்டு வளரக்‌ காரணங் 
கள்‌ பல. விரிப்பிற்‌ பெருகும்‌. 


பாட்டிற்கு இருப்பது போன்று என்‌ உரைநடைக்கு 
இலக்கணம்‌ இல்லை என்ற வினாவிற்கு விடை காணலும்‌ 
தேவையே. உலகில்‌ அன்றாடம்‌ சாதாரணமாக நிகழும்‌ 
செயல்களைப்‌ பற்றி யாரும்‌ எழுதி வைக்க விரும்புவதில்லை 
ய்ல்லவா? நாட்குறிப்பினைத்‌ தவறாது விடாது எழுதுபவர்‌ 
களும்கூட, அன்றாடம்‌ முறையாகத்‌ தாம்செய்யும்‌ நித்தியக்‌ 
கடன்களையும்‌ எழுதுவது அரிதல்லவா? அந்த முறையிலே 
தான்‌ இந்த உரைநடைப்‌ பற்றியும்‌ யாரும்‌ எழுதி வைக்க 
விரும்பவில்லை. மக்கள்‌ நாள்தோறும்‌ ஒருவரை ஒருவர்‌ 
காணும்போதும்கலக்கும்போதும்சாதாரணஉரை நடையில்‌ 
போசுவது மரபு. இப்பேச்சு வழக்கு இடந்தோறும்மாறுவது 
முண்டே! எனவே அவைபற்றி இலக்கண மரபினைஏட்டில்‌ 
எழுதாது எங்கோ யாரோ சில வேளைகளில்‌ சிறப்பாக 
எழுதும்‌ பாட்டினுக்கு மட்டும்‌ இலக்கணம்‌ எழுதி வைத்‌ 
தார்கள்‌. எனினும்‌ உரையைப்‌ பற்றிய பல்வேறு குறிப்புக்‌ 
கள்‌ பழங்காலத்திலேயே உள்ளமையை நாம்‌ அறிகிறோம்‌. 
தமிழில்‌ மட்டுமின்றி, தமிழ்‌ நாட்டோடு பழங்காலத்‌ 
திலேயே தொடர்பு கொண்டிருந்த யவன நாடுகளிலும்‌ 
இந்த வகையில்‌ உரை நடைக்குத்‌ தனி இலக்கணம்‌ இல்லை 
யாயினும்‌, அது பற்றிய குறிப்புக்களைப்‌ பரவலாகக்‌ காண 
முடிகின்றது. கி. மு. ஐந்தாம்‌ நூற்றாண்டிலேயே கிரேக்க 


20 


இலத்தீன்‌ மொழிகளில்‌ உரைநடை இலக்கியங்கள்‌ 
இருந்தன எனவும்‌ அவ்வுரைநடை கண்டவருள்‌ சிறந்தவர்‌ 
சிசரோ' எனவும்‌ நம்மால்‌ அறிய முடிகின்றது.” இரு நாடு 
களிலும்‌ தோன்றி வளர்ந்து வாழ்ந்த இருவேறு வகைப்‌ 
பட்ட (தமிழ்‌, கிரேக்க) இலக்கியங்களில்‌ உரையும்‌ 
பாட்டும்‌ இருந்தன என்பதை ஆய்வாளர்‌ நன்கு அறிவர்‌, 
“உரையும்‌ பாட்டும்‌ உடையோர்‌ சிலரே” (புறம்‌. 27) எனப்‌ 
புறநானூறு இரண்டையும்‌ இணைத்தே பேசுகின்றது. 
'பாட்டும்‌ உரையும்‌ பயிலாதன இரண்டு,. ஓட்டைச்‌ செவி 
யும்‌ உள” என்ற பிற்காலப்‌ பாட்டும்‌ இதை வலியுறுத்து 
கின்றது. மேலும்‌ தொல்காப்பியமும்‌ வெளிப்படையாக 
உரைக்குப்‌ பேரிலக்கணம்‌ வகுக்கவில்லை என்றாலும்‌ 
உரையின்‌ தொன்மையைச்‌ சூட்டிக்‌ காட்டத்‌ தவறவில்லை 
என்பதை முன்னரே கண்டோம்‌. இவ்வாறு தொல்காப்பியர்‌ 
காலந்தொடங்கி-ஏன்‌?- அதற்கு மூன்பிருந்துகூட--இன்று 
வரை தமிழில்‌ உரைநடை வளர்ந்துகொண்டே வருகிறது. 
இனியும்‌ தொடர்ந்து வளரும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


வரலாறு எங்கே? 


தமிழ்‌ உரைநடை வளர்ந்தாலும்‌ அதன்‌ வரலாற்றைத்‌ 
தொடர்ச்சியாக அறியமுடியவில்லையேஎன்பதைஎண்ணும்‌ 
போது சற்றே வருத்தம்‌ உண்டாகத்தான்‌ செய்கிறது. 
எழுதப்பெற்ற,வரையறுத்த திட்டமான வரலாறு இல்லையா 
யினும்‌ தமிழில்‌ உரைநடை மிகப்‌ பழங்காலந்தொட்டே 
தொடர்ந்து வாழ்ந்து வருகின்ற ஒன்று என்பதைக்‌ காட்ட 
ஆதாரங்கள்‌ உள்ளன. தொல்காப்பியர்‌ காலத்திலும்‌ 
அதற்கு முன்பும்‌ இருந்த உரைநடையை நம்மால்‌ காண 
முடியாவிட்டாலும்‌, அந்‌ நூற்பாவாலும்‌ அதன்‌ உரை 
களாலும்‌, அவ்வுரையின்‌ விளக்கங்களுக்குஎடுத்துக்காட்டு 
களாகக்‌ கூறும்‌, இன்றில்லாது, அழிந்த சில நூற்பெயர்‌ 
களாலும்‌ (இராம சரிதமும்‌, பாண்டவ சரிதமும்‌, பெருந்‌ 
2. 1009/010086018 (811௦௦௧, 701. 18, ற, 593, 


21 


தேவனார்‌ பாரதமும்‌, தகடூர்‌ யாத்திரையும்‌ முதலியன 
என்று தொல்காப்பிய உரையாசிரியர்களால்‌ காட்டப்‌ 
பெறுவன) உரை தொன்மை வாய்நீ்ததே என உணர 
முடிகின்றது. மேலும்‌ சங்க இலக்கியங்களுள்‌ சில உரை 
நடையைப்‌ போன்றே தனிச்சொல்‌ பெற்றும்‌ பெறாமலும்‌ 
அமைந்து செல்வதையும்‌ காண முடிகின்றது. கடைச்‌ சங்க 
காலத்து இறுதி எல்லையில்‌ தோன்றிய சிலப்பதிகாரத்தீ 
லேயே நம்மால்‌ உரைநடையைத்‌ தெளிவாகக்‌ காண 
முடிகிறது. இதனாலேயே தொல்காப்பியச்‌ சுத்திரத்துக்கு 
(செய்‌. 238) உரை காண. வந்த நச்சினார்கினியர்‌ அதற்குச்‌ 
சிலப்பதிகாரத்தையே மேற்கோளாகக்‌ காட்டியுள்ளார்‌. 


சிலம்பில்‌ 


தொல்காப்பியர்‌ காலங்கடந்து, சிலப்பதிகாரக்‌ காலத்‌ 
தில்‌ நம்மால்‌ தெளிந்த உரைநடையைக்‌ காணமுடிகின்‌ றது 
அல்லவா? அச்சிலப்பதிகாரக்‌ காலத்தைக்‌ கி. பி. இரண்‌ 
டாவது நூற்றாண்டு எனக்‌ கணக்கிட்டுள்ளனர்‌ அறிஞர்‌. 
எனவே அந்த நூற்றாண்டு தொடங்கிச்‌ சென்ற நூற்றாண்‌ 
டின்‌ தலைவாயில்‌ வரையில்‌ வந்தோமானால்‌ தமிழ்‌ உரை 
நடை வளர்ச்சியை ஒருவாறு உணர்ந்தோமாவோம்‌. 
சிலப்பதிகாரத்திற்கே ' உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ 
செய்யுள்‌” என்ற பெயர்‌ உள்ளதை மேலே கண்டோம்‌. 
சிலப்பதிகாரத்தே தொடர்ந்து உரைநடையைக்‌ காண. 
இயலாது என்பதை இக்குறிப்பே உணர்த்தும்‌. எனினும்‌, 
அதில்‌ தெளிந்த உரைநடை இருப்பதை இடையிடையே 
காண்கிறோமே. “உரை பெறு கட்டுரை. 'உரைப்‌ பாட்டு 
மடை” என்ற வகையில்‌ சிலம்புக்கு இடையிடையே 
உரை தன்‌ ஒலியை எழுப்பி நம்மையும்‌ எழச்‌ செய்கிறது 
அல்லவா? இந்தச்‌ சிலம்பின்‌ உரைநடையைக்‌ காணும்‌ 
போதுதான்‌ அதன்‌ ஏற்றமும்‌ நமக்கு நன்கு விளங்கு 
கின்றது. இன்று சிலர்‌ சாதாரணப்‌ பேச்சு வழக்கில்‌ நம்‌ 
வழக்கத்தில்‌ உள்ளவாறே எழுதுவது தான்‌ உரைநடை 
என்று வாதித்து நின்றதைக்‌ கண்டோம்‌. அந்தப்‌ பேச்சு 


22 


நடை. 'உரைநடை'யே யாயினும்‌ அது இலக்கிய உரை 
நடையாகவோ, காலத்தை வென்று கவிதையென வாழும்‌ 
உரைநடையாகவோ இருக்க வழியில்லை. அத்தகைய 
உரைநடை, நம்முன்‌ நிற்கும்‌ கடந்த ஒரு நூற்றாண்டில்‌ 
பலவகையில்‌ வளர்ந்துள்ளது. (அவற்றையே அடுத்த 
நாட்களில்‌ விளக்கமாகக்‌ காண இருக்கின்றோம்‌.) எனி 
னும்‌, சிலம்பின நோக்கும்போது அதன்‌ உரையைப்‌ 
பற்றி ஆராயும்‌ நமக்கு அவையும்‌ தேவையானமையின்‌ 
அவைபற்றி ஆங்காங்கே காணலாம்‌. ப 

சிலப்பதிகாரத்தின்‌ தொடக்கத்திலே அதன்‌ உரை 
மணம்‌ கமழ்கின்றது. அந்த உரைநடை, பாட்டினும்‌ கடின 
மானது போன்று காட்சியளிக்கின்றது. சிலம்பின்‌ ௮க 
வலை அறிந்து உணர்வதிலும்‌ உரைநடையை உணர்வது 
கடினமே எனவும்‌ நினைக்க வேண்டியுள்ளது. எனினும்‌, 
அவ்வுரையின்‌ ஏற்றத்தையும்‌ ஏறுபோற்‌ பீடுநடையிட்டுப்‌ 
பெருமை பெற்றுச்‌ சிறப்பதையும்‌ என்றென்றும்‌ நம்மால்‌ 
மறக்க இயலாதே. இளங்கோவடிகள்‌ வாக்கில்‌ ஒன்று 
காணல்‌ பொருந்துவதாகும்‌. அதுவும்‌ விழாவோடு பொருந்‌ 
தியதாக நாட்டை வளங்கொழிக்க வழிகாட்டுவதாக 
அமையட்டும்‌. “உரை பெறு கட்டுரை' என்ற தலைப்பிலே 
கண்ணகிக்கு விழா ஆற்ற, முடியுடை வேந்தர்‌ மட்டு 
மன்றிப்‌ பிறநாட்டவரும்‌ பத்தினித்‌ தெய்வத்தைப்‌ பரவிப்‌ 
பயன்‌ பெற்ற வகையைக்‌ கூறுவது அது. இதோ அவர்‌ 
வாக்கை நீங்களே கேளுங்கள்‌. 

“அன்றுதொட்டுப்‌ பாண்டிய நாடு, மழை 
வளம்‌ கரந்து, வறுமை எய்தி, வெப்பு நோயும்‌ 
குருவும்‌ தொடரக்‌ கொற்கையில்‌ இருந்த வெற்றி 
வேற்செழியன்‌ நங்கைக்குப்‌ பொற்கொல்லர்‌ 
ஆயிரவரைக்‌ கொன்று களவேள்வியால்‌ விழ 
வொடு சாந்தி செய்ய, நாடு மலிய மழைபெய்து 
நோயும்‌ துன்பமும்‌ நீங்கிற்று. 

அதுகேட்டு, கொங்கிளங்‌ கோசர்‌, தங்கள்‌ 
நாட்டகத்து நங்கைக்கு விழவொடு சாந்தி செய்ய 
மழை தொழில்‌ என்றும்‌ மாரறாதாயிற்று. 


23 


அதுகேட்டு, கடல்சூழ்‌ இலங்கைக்‌.கயவாகு 

என்பான்‌ நங்கைக்கு .நாட்பலி பீடிகைக்‌ கோட்ட 

முந்துறுத்து, ஆங்கு அரந்தை கெடுத்து வரம்‌ 

தரும்‌ இவள்‌” என, ஆடித்‌ திங்கள்‌ அகவையின்‌ 

ஆங்கோர்‌ பாடி விழாக்கோள்‌ பன்முறை எடுப்ப, 

மழை வீற்றிருந்து, வளம்பல பெருக்கி, பிழையா 

விளையுள்‌ நாடாயிற்று, 

அதுகேட்டு, சோழன்‌ பெருங்கிள்ளி, கோழி 

யகத்து, *எத்திறத்தானும்‌ வரந்தரும்‌ இவள்‌ ஓர்‌ 

பத்தினிக்‌ கடவுளாகும்‌” என நங்கைக்குப்‌ பத்‌ 

தினிக்‌ கோட்டமும்‌ சமைத்து நித்தம்‌ விழாவணி 

நிகழ்வித்தோனே.”” ' 

இவ்வுரைநடையைப்‌ படிக்கும்‌ யாரும்‌ உள்ளத்து 
உயர்வு பெறுவ ரன்றே? இந்த அளவுக்குச்‌ சிலம்பில்‌ 
உரைநடை உயர்ந்திருக்கவேண்டுமாயின்‌ அதற்கு முன்‌ 
எத்தனை எத்தனை நூற்றாண்டுகள்‌ அவ்வுரைநடை 
தவழ்ந்து, வளர்ந்து, தழைத்து, ஓங்கி, உயர்ந்து, உற்ற 
பெருநிலையில்‌ வாழ்ந்திருக்க வேண்டும்‌ என்பதை உணர 
முடிகின்‌ றதன்்‌ றோ? 
களவிய லுரை 

காப்பிய காலத்துக்குப்‌ பிறகு தமிழ்‌ நாட்டின்‌ இருண்ட 
காலம்‌ வரலாற்றில்‌ இடம்‌ பெற்றுள்ளதை யாவரும்‌ 
அறிவர்‌. எனவே இலக்கியமும்‌ அத்துணை ஏற்றம்‌ பெற 
வில்லை என்பதைக்‌ காணமுடிகின்றது. ஆகையால்‌ உரை 
நடையின்‌ நிலையையும்‌ நம்மால்‌ உணர்ந்துகொள்ள இயல 
வில்லை. எனினும்‌, தமிழர்‌ தம்‌ வாழ்வும்‌, வளமும்‌, பண்‌ 
பாடும்‌, நாகரிகமும்‌ பிறநாட்டார்‌ படையெடுப்பாலும்‌ பிற 
சூழல்களாலும்‌ நீறுபூத்த நெருப்பென மங்கியிருந்து காலம்‌ 
மாறிய நாளில்‌ மறுபடியும்‌ வீறுபெற்றமை போன்றே 
உரைநடையும்‌ மங்கித்‌ தவழ்ந்து எட்டாம்‌ நூற்றாண்டள 
வில்‌ தன்னை விளக்க, ஒரு சிறந்த உரை நூலாக உருப்‌ 
பெற்றது. இரண்டாம்‌ நூற்றாண்டை ஒட்டிய காலத்தில்‌ 
தோன்றிய அவ்வுரைநடை, செவிவழியாக ஒருவர்‌ வாய்‌ 


24 


ஒருவர்‌ கேட்டுக்‌ கேட்டு--ஆறு நூற்றாண்டு எல்லையை 
மெல்லக்‌ கடந்து--எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ (இறையனார்‌ 
களவியல்‌ உரை' என்ற பெயரொடு உலகில்‌ உருப்‌ 
பெற்றது. தமிழ்‌ உரைநடையை விளக்கவே அந்நூல்‌ 
எழுந்ததோ என்னும்‌ அளவில்தானே அது அமை 
கின்றது! இரண்டடி நூற்பாவிற்குப்‌ பல பக்கங்கள்‌ உரை 
விளக்கங்‌ காணப்பெறுகிறோம்‌. அது பற்றிய ஆய்வு 
இங்கே நமக்கும்‌ தேவையில்லை. அந்த உரைநடையின்‌ 
அமைப்பையும்‌, போக்கையும்‌, அழகையும்‌ கண்டு மேலே 
செல்லலாம்‌. 
தலைமகள்‌--பல நூறு தோழியரோடு கூடி வாழ்ந்த 
தலைமகள்‌ --எப்படித்‌ தமியளாய்‌ நிற்கின்றாள்‌ என்பதை 
விளக்கும்‌ நக்கீரர்‌ நாநலம்‌ காண நலம்‌ பயப்பதாகும்‌. 
யாங்ஙனம்‌ நிற்குமோவெனின்‌, சந்தனமும்‌ 
சண்பகமும்‌ தேமாவும்‌ தீம்பலாவும்‌ ஆசினியும்‌ 
அசோகும்‌ கோங்கும்‌ வேங்கையும்‌ குரவமும்‌ 
விரிந்து, நாகமும்‌ திலகமும்‌ நறவும்‌ நந்தியும்‌ 
மாதவியும்‌ மல்லிகையும்‌ மெளவலொடு மணங்‌ 
கமழ்ந்து, பாதிரியும்‌ பாவை ஞாழலும்‌ பைங்‌ 
கொன்றையும்‌ பிணி யவிழ்ந்து, பொரிப்புன்‌ கும்‌ 
புன்னாகமும்‌ மூருக்கொடு முகைசிறந்து, வண்ட 
றைந்து தேனார்ந்து வரிக்குயில்கள்‌ இசைபாட, 
தண்தென்றல்‌ இடைவிராய்த்‌ தனியவரை முனிவு 
செய்யும்‌ ஒரு பொழிலது நடுவண்‌; ஒரு மாணிக்‌ 
கச்‌ செய்குன்றின்‌ மேல்‌, விசும்பு துடைத்துப்‌ 
பசுப்பொன்‌ பூத்து, வண்டு துவைப்பத்‌ தண்தேன்‌ 
துளிர்ப்பதோர்‌ வெறியுறு நறிமலர்‌ வேங்கை கண்‌ 
டாள்‌; கண்டு பெரியதோர்‌ காதல்‌ களிகூர்ந்து, 
தன்‌ செம்மலர்ச்‌ சீறடி மேல்‌ சிலம்பு கிடந்து 
சிலம்பு புடைப்ப, அம்மலர்‌ அணிக்கொம்பர்‌ 
நடை கற்பதென நடந்து சென்று, நறைவிரி 
வேங்கை நாண்மலர்‌ கொய்தாள்‌; கொய்தவிடத்து 
மரகதமணி விளிம்படுத்த மாணிக்கச்‌ சனை மருங்‌ 
கினதோர்‌ மாதவி வல்லி மண்டபத்துப்‌ போது 


25 


வேய்ந்த பூநாறு கொழுநிழற்‌ கீழ்க்‌ கடிக்குருக்‌ 
கத்திக்‌ கொடி பிடித்துத்‌ தகடுபடு பசும்‌ பொற்‌ 
சிகரங்களின்‌ முகடு தொடுத்து வந்து இழிதரும்‌ 
அருவி ஆடகப்‌ பாறை மேல்‌, அதிர்குரல்‌ முரசின்‌ 
கண்ணிரட்ட, வண்டும்‌ தேனும்‌ யாழ்‌ முரல, வரிக்‌ 
குயில்கள்‌ இசை பாடத்‌ தண்தாது தவிசுபடப்‌ 
போர்த்ததோர்‌ பளிக்குப்‌ பாறை மணித்தலத்து 
மீமிசை, நீல ஆலவட்டம்‌ விரித்தாற்போலத்‌ தன்‌ 
கோலக்‌ கலாவம்‌ கொள விரித்து, முளை 
இளஞாயிறு இளவெயி லெறிப்ப, ஓர்‌ இளமயி 
லாடுவது நோக்கி நின்றாள்‌.” 
என்பது நக்கீரர்‌ வாக்கு. ஆம்‌! அவன்‌ நிற்கும்‌ 
அழகினைக்‌ காட்டிலும்‌ அவளை ஈர்த்து ஆடும்‌ மயிலினைக்‌ 
காட்டிலும்‌ அவற்றை விளக்கிய உரைநடையின்‌ 
அழகன்றோ அனைவர்‌ உள்ளத்தையும்‌ கவர்ந்து உருக்கு 
கின்‌ றது. 
உரையாசிரியர்கள்‌ 
இறையனார்‌ களவியலுரைக்குப்‌ பின்‌ நாட்டில்‌ பல்‌ 
வேறு நூல்களுக்கு உரைகள்‌ எழுதப்பெற்றன. உரை 
நடை இலக்கியம்‌ வேறு வகையிலும்‌ வளர்ச்சியுற்றது. 
அவ்வளர்ச்சிக்‌ கிடையில்‌ எத்தனையோ மாற்றங்களும்‌ 
ஏற்றத்‌ தாழ்வுகளும்‌ இடம்‌ பெற்றன. வேற்றுமொழிக்‌ 
கலப்பினால்‌ தமிழ்‌ உரைநடை உரு மாறிற்று--பிறழ்ந்தது-- 
பின்‌ சிறந்தது. எத்தனையோ வகைகளில்‌ உரைநடை 
'வளரலாயிற்று. ஒன்றன்பின்‌ ஒன்றாகத்‌ தொட்டுக்‌ கண்டு 
விரைந்து நாம்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தலைவாயி 
லுக்கு வரலாம்‌. 
சங்ககாலத்திலும்‌ அச்‌ சங்கம்‌ மருவிய காலங்களிலும்‌ 
பின்‌ இருண்ட காலத்திலும்‌ பல இலக்கியங்கள்‌ எழுந்தன. 
அவற்றிற்கும்‌ தொல்காப்பியம்‌ என்னும்‌ இலக்கணத்‌ 
திற்கும்‌ நாட்டில்‌ உரைகண்ட நல்லவர்கள்‌ பல்லோர்‌. 
அவர்களுள்‌ தலைசிறந்தவராகப்‌ போற்றப்‌ பெறுபவர்‌ 
பேராசிரியர்‌, நச்சினார்க்கினியர்‌, இளம்பூரணர்‌, அடியார்க்கு 
நல்லார்‌, பரிமேலழகர்‌, சேனாவரையர்‌, தெய்வச்சிலையார்‌, 
2 


20 


கல்லாடர்‌ என்பவர்களே. இவர்தம்‌ உரைகள்‌ இன்றளவும்‌ 
, தமிழை உரையிட்டு ஏற்றங்கண்டு போற்றும்‌ வகையில்‌ 
அமைந்துள்ளதை யாவரே அறியாதார்‌? உச்சிமேற்‌ புலவர்‌ 
கொள்‌ நச்சினார்க்கினியர்‌ உரை, இலக்கணம்‌ இலக்கியம்‌ 
என்ற இரண்டற்கும்‌ உள்ளது. இவர்‌ தொல்காப்பியம்‌ 
முழுதுக்குமே உரை எழுதினார்‌ என்பர்‌ (அதில்‌ 
கடைசி நான்கு இயலுக்கு உரை காணக்கிடைக்கவில்லை 
யோலும்‌), இளம்‌ பூரணர்‌, சேனாவரையர்‌, பேராசிரியர்‌, 
தெய்வச்சிலையார்‌, கல்லாடர்‌ என்ற பெருமக்கள்‌ தொல்‌ 
காப்பியத்துள்‌ சிற்சில பகுதிகளுக்கு உரை எழுதினவர்கள்‌ 
என்பதை இன்றும்‌ அவர்தம்‌ உரைவழியே காண்கிறோம்‌. 
சீவகசிந்தாமணி, பத்துப்‌ பாட்டு, கலித்தொகை என்ற 
காப்பிய, சங்க இலக்கியங்களுக்கும்‌ நச்சினார்க்கினியர்‌ 
உரை எழுதியுள்ளார்‌. குறுந்தொகைக்கும்‌ இவர்‌ உரை 
எழுதினார்‌ என்று ஐயர்‌ அவர்கள்‌ அந்நூலின்‌ முன்னு 
ரையில்‌ குறித்துள்ளார்கள்‌. இவர்களையன்றி இளங்கோவடி 
களின்‌ சிலப்பதிகாரத்துக்கு அடியார்க்கு நல்லாரும்‌, திருக்‌ 
குறளுக்குப்‌ பரிமேலழகரும்‌ எழுதிய உரைகள்‌ உலகம்‌ 
உள்ளளவும்‌ வாழும்‌ திறன்‌ பெற்றுவிட்டன. குறளுக்குப்‌ 
பதின்மர்‌ உரைகண்டனர்‌ எனவும்‌ அவற்றுள்‌ சிலவே 
கிடைக்கப்பெற்றன எனவும்‌ அறிகிறோம்‌ சிலம்பின்‌ 
அரும்பத உரையாசிரியரும்‌ நம்மால்‌ போற்றத்‌ தக்கவ 
ரன்றோ? திருக்கோவையார்‌ முதலிய சமய இலக்கியங்‌ 
களுக்கும்‌ உரை கண்ட பெருமை அக்காலத்தியதே, 
இவ்வாறு,தமிழக வரலாற்றின்‌ இடைக்காலத்தில்‌ பண்டைத்‌ 
தமிழ்‌ நூல்களை உலகுக்கு உணர்த்தவும்‌ அவற்றை எல்லை 
யற்ற காலம்‌ நிறைவுற்று வாழ வைக்கவும்‌ கருதிப்‌ பல 
நல்லவர்கள்‌ உரை எழுதினார்கள்‌. அவர்கள்‌ தமிழ்‌ உரை 
நடையை வளர்த்ததோடு அப்பழம்‌ பெரும்‌ இலக்கியங்‌ 
களையும்‌ வாழவைத்த பெருமைக்கும்‌ இலக்காகி விளங்கு 
கின்றார்க என்றோ? இவர்தம்‌ உரைநடைகளுள்‌ ஒரு சில 
வற்றைக்‌ கண்டு மேலே செல்லல்‌ பொருத்தமானதாகும்‌. 
இவர்தம்‌ காலம்‌ ' ஏறக்குறையக்‌ கி, பி, பதினோராம்‌ 
ஈாற்றாண்டிற்கும்‌ பதினான்‌ காம்‌ நூற்றாண்டிற்கும்‌ இடைப்‌ 


27 


பட்ட காலமே என்பர்‌ ஆய்வாளர்‌. ஓரிருவர்‌ காலத்தான்‌ 
முன்னே செல்ல வாய்ப்பும்‌ உண்டு, இக்காலத்தில்‌ 
தமிழில்‌ வேற்று மொழிகள்‌, சிறப்பாக வடமொழி, விரவிக்‌ 
கலந்துள்ளமையை நம்மால்‌ காணமுூடிகின்‌ றது; என்றாலும்‌ 
சில உரையாசிரியர்கள்‌ பழையதிலும்‌ பழையதான 
வகையில்‌ தம்‌ உரைப்போக்கை அமைத்துள்ளமையை 
அறிகின்றோம்‌. இவர்‌ தம்‌ உரைகள்‌ மூலங்களுக்கு உரை 
களே என்னும்‌ நினைவை மறப்பித்து, தாமே பேரிலக்கியங்‌ 
களோ என்னும்‌ நினைவையும்‌ சிற்சில இடங்களில்‌ 
உண்டாக்குகின்றன என்பதைப்‌ பயின்றோர்‌ நன்கு 
உணர்வர்‌. ஒரு சில இடங்களை நோக்கின்‌ *நூலாசிரியர்‌ 
இத்தகைய நுண்ணுணர்வுடன்‌ பாடினாரா? அன்றி உரை 
பாசிரியர்‌ உளவண்ணமும்‌ உரை வண்ணமும்‌ இத்தகைய 
ஏற்றத்தைத்‌ தருகின்றனவா?' என்று வியக்கத்‌ தோன்றும்‌. 
எனவே, உரையாசிரியர்கள்‌ ஆய்ந்தமைந்த கல்வி 
அறிவும்‌ மூடிவிலா ஆற்றலுடைமையும்‌ பெற்றமையே 
அவர்தம்‌ சிறந்த உரைகளை உலகில்‌ அன்று மட்டுமன்றி 
இன்றும்‌ என்றும்‌ வாழவைக்க உதவின--உதவுகின்‌ றன-- 
உதவும்‌ என்பது பொருந்தும்‌. ஒரு சில காணலாம்‌. 


இளம்பூரணர்‌ இலக்கணத்துக்கு உரை வகுக்கின்ருர்‌. 
களவியல்‌ முதற்‌ சூத்திரத்தில்‌ தொல்காப்பியர்‌ தம்‌ நூலில்‌ 
முப்பொருளை வைத்த முறைமையை இவர்‌, 


“அறனும்‌ பொருளும்‌ இன்பமும்‌” என்னாது 
இன்பமும்‌ பொருளும்‌ அறனும்‌” என்றது என்னை 
யெனின்‌, பலவகை உயிர்கட்கு வரும்‌ இன்பம்‌ 
இருவகைப்படும்‌. அவையாவன போகம்‌ நுகர்‌ 
தலும்‌ வீடு பெறுதலும்‌ என. அவற்றுள்‌ வீடு பேறு 
துறவறத்தில்‌ நின்றார்க்‌ கல்லாது எய்தல்‌ அரிதா 
யிற்று. போக நுகர்தல்‌ மனையறத்தார்க்‌ கெய்து 
வது. அவரெய்தும்‌ இன்பமும்‌ அவ்வின்‌ பத்திற்குக்‌ 
காரணமாய பொருளும்‌ அப்பொருளுக்குக்‌ 


26 


காரணமாய அறனும்‌ எனக்காரிய காரணம்‌ 
நோக்க வைத்தார்‌ என்க, 
என விளக்குவது சிறந்தன்‌ ரோ? 
கிளவியாக்கம்‌” என்ற தொடருக்குப்‌ பொருள்‌ கூற 
வந்த சேனாவரையர்‌, 

'வழுக்களைந்து சொற்களையாக்கிக்‌ கொண்ட 
மையான்‌ இவ்வோத்து 'கிளவியாக்கம்‌' ஆயிற்று. 
ஆக்கம்‌ - அமைத்துக்‌ கோடல்‌, நொய்யும்‌ 
நுறுங்கும்‌ களைந்து அரிசி அமைத்தாரை அரிசி 
யாக்கினார்‌ என்பவாகலின்‌, சொற்கள்‌ பொருள்‌ 
மேல்‌ ஆமாறு உணர்த்தினமையால்‌ கிளவியாக்கம்‌ 
ஆயிற்று எனினும்‌ அமையும்‌. பொதுவகையாற் 
கிளவி என்றமையால்‌, தனி மொழியும்‌ தொடர்‌ 
மொழியும்‌ கொள்ளப்படும்‌. கிளவி, சொல்‌, 
மொழி என்னும்‌ தொடக்கத்தன வெல்லாம்‌ ஒரு 
பொருட்‌ கிளவி என விளக்குவார்‌. 
பேராசிரியரோ, தொல்காப்பியர்‌ காட்ட நினைத்த 

பொருள்‌ நிலைகளை நன்கு உணர்ந்தவர்‌. அவர்‌ புல்லையும்‌ 
மரத்தையும்‌ தொல்காப்பியர்‌ காட்டிய வழியே சென்று 
காட்டுகிறார்‌. 

புறக்காழன எனவே, அவ்வழி வெளிறென்‌ ப 
தறியப்படும்‌. அவை பனையுந்‌ தெங்கும்‌ கமுகும்‌ 
முதலாயின புல்லெனப்படும்‌: இருப்பையும்‌ புளி 
யும்‌ ஆச்சாவும்‌ மரமெனப்படும்‌. இங்ஙனம்‌ வரை 
யறை கூறிப்‌ பயந்ததென்னை? புறத்தும்‌ அகத்தும்‌ 
கொடி முதலாயின காழ்ப்பின்றியும்‌ அகின்‌ மரம்‌ 
போல்‌ வன இடையிடைப்‌ பொய்பட்டும்‌ புல்லும்‌ 
மரனும்‌ வருவன உளவாலெனின்‌-இரண்டிடத்தும்‌ 
ஏகாரம்‌ பிரித்துக்‌ கூறினமையாலும்‌”“என மொழிப” 
என்று இருவழியும்‌ சிறப்பித்து விதந்தமையானும்‌ 
சிறு பான்மை அவையும்‌ புல்லும்‌ மரனுமென 
அடங்கு மென்பது” 

என்பது அவர்‌ விளக்கம்‌, 


29 


நாச்சினார்க்கினியர்‌ முல்லைப்பாட்டிற்கு விளக்கங்கூற 
வந்தகாலை, 

'இப்பாட்டிற்கு முல்லையென்று பெயர்‌ கூறினார்‌, 
முல்லை சார்ந்த கற்புப்‌ பொருந்தியதனால்‌, இல்ல 
றம்‌ நிகழ்த்துதற்குப்‌ பிரிந்து வருந்துணையும்‌ ஆற்றி 
யிருவென்று கணவன்‌ கூறிய சொல்லைப்‌ பிழையா 
மல்‌ ஆற்றியிருந்து இல்லறம்‌ நிகழ்த்திய இயற்கை 
முல்லையாமென்று கருதி இருத்த லென்னும்‌ 
பொருடர முல்லையென்று இச்செய்யுட்கு நப்பூத 
னார்‌ பெயர்‌ கூறினமையின்‌, கணவன்‌ வருந்துணை 
யும்‌ ஆற்றியிருந்தாளாகப்‌ பொருள்‌ கூறலே அவர்‌ 
கருத்தாயிற்று. (தானே சேறல்‌: (தொல்‌. அக. 27) 
என்னும்‌ வழியால்‌, அரசன்‌ தானே சென்றது இப்‌ 
பாட்டி” 
என விளக்கங்‌ காட்டுகின்றார்‌. இவ்வாறே, அடி 

யார்க்கு நல்லார்‌, பரிமேலழகர்‌ முதலிய உரையாசிரியர்‌ 
கள்‌ கூறிய உரை விளக்கங்கள்‌ பல. வேறுபல உரை 
யாசிரியர்களும்‌ அக்காலத்தில்‌ பல்வேறு நூல்களுக்கு 
உரைகள்‌ எழுதித்‌ தமிழ்‌ உரைநடையை வளர்த்தனர்‌ 
எனல்‌ பொருந்தும்‌. இத்துறையில்‌ இன்னும்‌ விரிப்பிற்‌ 
பெருகுமாதலால்‌ மேலே செல்லலாம்‌. 


கல்வெட்டின்‌ உரைநடை 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ பல ஆராய்ச்சிகளுள்‌ ஓன்று 
பழமையைத்‌ துருவி ஆராய்தல்‌. தமிழ்நாட்டுப்‌ பழைய வர 
லாற்றை அவ்வாறு துருவி ஆராயப்‌ பயன் படுவதற்கு 
மிக்க உதவியாக இருப்பன இடைக்காலத்தில்‌ உண்டான 
கல்வெட்டுக்களே யாகும்‌, கல்மேல்‌ வெட்டப்பட்டு 
இன்றளவும்‌ வாழ்கின்ற அவ்விலக்கியங்களை ஆராய்ந்து 
இன்று வெளியிடுகின்றனர்‌. அவை பாட்டும்‌ உரையும்‌ 
விரவியனவாகவே அமைந்துள்ளன. தமிழ்‌ நாட்டுப்‌ பல்‌ 
வேறு பகுதிகளிலும்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன, அவற்றுள்‌ 
முற்பகுதி அவ்வக்‌ காலத்து அரசர்தம்‌ புகழ்‌ பரப்பும்‌ 


30 


மெய்க்கீர்த்திகளா யமையப்‌ பிற்பகுதிகள்‌ பெரும்பாலும்‌ 
அறமாற்றும்‌ நிலையை விளக்குவன, முற்பகுதி பெரும்‌ 
பாலும்‌ அகவற்‌ பாக்களால்‌ அமைய, பிற்பகுதிகள்‌ உரை 
நடையாகவே உள்ளன. தமிழ்‌ நாட்டில்‌ படி எடுத்த கல்‌ 
வெட்டுக்கள்‌ சில; எடுக்க வேண்டுவன பல. எனவே, 
தமிழ்‌ உரைநடை, செவிவழியாக வந்து,ஓலை ஏட்டிலேயும்‌ 
உதட்டிலேயும்‌ தன்‌ வாழ்வை அமைத்துக்கொண்ட 
தோடமையாது, என்றும்‌ நிலைபெறும்‌ கல்லிலும்‌ தன்‌ 
வாழ்வை அமைத்து, அக்கற்களையே தன்‌ புகழ்‌ பாடும்‌ 
கவிக்‌ கூடங்களாக மாற்றிக்‌ கொண்டது, மிகப்‌ பழங்‌ 
காலந்‌ தொட்டு வந்த இந்த வழக்கம்‌ பிற்காலச்‌ சோழர்‌ 
பாண்டியர்‌ காலத்தில்‌ மிகுந்த உச்ச நிலையில்‌ இருந்தது. 
நாம்‌ காண இருக்கும்‌ கால எல்லையிலும்‌--ஏன்‌? இன்றும்‌ 
"கூடக்‌ கல்லில்‌ உரைநடையையும்‌ பாட்டையும்‌ செதுக்கிப்‌ 
பரப்பும்‌ நிலையைக்‌ காணுகின்றோம்‌. சோழ பாண்டியர்‌ 
காலக்‌ கல்வெட்டுக்களில்‌, அவற்றின்‌ உரைநடை 
நலத்தைக்‌ கண்டு மேலே செல்லலாம்‌. இது சற்றே புதிய 
தாகவும்‌ மாறுபட்டதாகவும்கூடத்‌ தோன்றும்‌. 

(ஸ்ரீ திருபுவநச்‌ சர்கிர விற்த்திகள்‌ ஸ்ரீ ராச ராச 
தேவருக்கு யாண்டு பதினாறாவதற்கெதிராம்‌ 
ஆண்டு நாள்‌ இருநூற்றெழுபத்திரண்டு காங்கய 
ராயனும்‌ திருமஞ்சனம்‌ அழகியனும்‌ தென்னவன்‌ 
பிரமராயனும்‌ ஆளுடையனாயனாயனாற்‌ கோவி 
லுக்கு ஸ்ரீ காரியம்‌ செய்வார்களும்‌ சமுதாயம்‌ 
செய்வாற்களும்‌ கோவில்‌ நாயகம்‌ செய்வாற்‌ 
களும்‌ சமுதாயம்‌ செய்வாற்களும்‌ செய்யத்‌ திரு 
வாய்‌ மொழிந்தருளினபடி, உய்யக்கொண்டார்‌ 
வள நாட்டு அம்பர்‌ நாட்டு அம்பாருவந்தை 
அரயன்‌ சிவேத வன பெருமானான தொண்டமான்‌ 
பெரும்‌ பெற்றப்‌ புலியூற்‌ முடித்தலைக்‌ கொண்ட 
பெருமாள்‌ திருவீதி மேலைத்‌ திருவீதி கீழைச்‌ 
சிரகில்‌ யெடுப்பித்த அறப்‌ பெருஞ்‌ செல்வி சாலை 


யில்‌ உண்ணும்‌ ஆதுலற்கு அரிசியும்‌ கறி விறகு 
உள்ளிட்ட விஞ்சனத்துக்கும்‌ அடுவார்த்‌ தண்‌ 
ணீர்‌ வார்ப்பாற்க்குஞ்‌ சாலை அழுவு கொரவும்‌ 


31 


உன்னிட்டு வேண்டுவன வையரத்துக்கு இரை 
மிகுதி கொண்டு செய்ய இவன்‌ காணியான நிலத்‌ 
துக்குத்‌ தந்த ராசாதிராச வளனாட்டு பாண்டூரான 
குலோத்துங்க சோழன்‌ வல்லத்து நிலமாய்‌ ராசு 
ராசன்‌ அம்பர்‌ யென்னும்‌ பெறவேணு மிடுக்கச்‌ 
சொன்ன நிலம்‌ நாற்பத்திநாலேகாலும்‌ பதினாரா 
வதினெதிராமாண்டு பிசான முதல்‌ யிச்சாலைக்குக்‌ 
காணிக்கைக்‌ கொள்ளவும்‌, இந்த நிலத்துக்கு 
இவன்‌ தந்த சாதனம்‌ திருக்கை ஓட்டியிலே 
ஒடுக்கி வைத்துக்கொண்டு இப்படிக்‌ குலோத்‌ 
துங்க சோழன்‌ திருமாளிகையிலே கல்வெட்டவும்‌ 
கடவதாகப்‌ பெறவேணும்‌ யென்று இவன்‌ நமக்‌ 
குச்‌ சொன்னமையில்‌ யிப்படி செய்யக்‌ கடவ 
தாகச்‌ சொன்னோம்‌. இப்படி செய்யப்பண்ணுவது, 
யெழுதினான்‌ திருமந்திர ஓலை நெறியுடைய சோழ 
வேந்த வேளாயென்றும்‌ திருவாய்‌ மொழிந்தருளி 
_ நார்‌ இவை செதிராயன்‌ எழுத்தென்றும்‌ இவை 
விழுப்பாதிராயன்‌ யெழுத்தென்றும்‌ இவை 
காலிங்கராயன்‌ யெழுத்தென்றும்‌ இவை செகுதி 
ராயன்‌ யெழுத்தென்றும்‌ இவை காங்கெயராயன்‌ 
யெழுத்தென்றும்‌ பிரதாசம்‌ செயிதருளி வந்த 
செய்யும்படி கல்‌ வெட்டியது, 1! 


மணிப்‌ பிரவாளம்‌ 
இக்கல்‌ வெட்டுச்‌ சிதம்பரம்‌ கோயிலில்‌ உள்ளது என 


அறிகிறோம்‌. 


பிழைகளும்‌ நிரம்ப உள்ளதையும்‌ காண்கின்ரோரும்‌. 


வரை நாம்‌ கண்டு வந்த உரைகளுக்கும்‌ இதற்கும்‌ உள்ள 
வேற்றுமையினையும்‌ நம்மால்‌ உணர முடிகின்றது இவை 
கல்வெட்டுகளானமையின்‌ கல்லில்‌ செதுக்க முடியாதநிலை 


இதன்‌ நடையில்‌ பெரு மாறுதல்‌ நம்மால்‌ 
உணர முடிகின்றது, எழுத்துப்‌ . பிழைகளும்‌ வேறு பல 





1. தென்னிந்தியக்‌ கோயிற்‌ சாசனங்கள்‌, தொகுதி 4, .பக்‌, 


32, 33, சிதம்பரம்‌ கோயிற்‌ கல்வெட்டு, எண்‌: 266-1913, 


தி 


யிலோ அன்றிச்‌ செதுக்கினவன்‌ நல்ல எழுத்தறிவற்றவன்‌ 
என்ற காரணத்தாலோ இக்குறை நேர்ந்திருக்கலாம்‌ என 
எண்ணவும்‌ முடியாது. தமிழ்‌ நாட்டு வரலாற்றின்‌ இடைக்‌ 
காலத்திலே இத்தகைய : மாற்றங்கள்‌ மொழியில்‌ மட்டு 
மன்றி வாழ்வு, பண்பாடு, நாகரிகம்‌, சமுதாய நிலை இன்ன 
பிறவற்றிலும்‌ உண்டாகியிருப்பதைக்‌ காணமுடிகின்றமை 
யின்‌ இம்மாற்றமும்‌ அவற்றை ஒட்டி வந்தது எனக்‌ கொள்‌ 
வதே பொருந்தமாகும்‌. பிற மொழிச்‌ சொற்களும்‌ இதில்‌ 
அதிகம்‌ இடம்‌ பெற்றிருப்பதைக்‌ காண முடிகின்றது. ஏறக்‌ 
குறைய இக்காலத்தில்‌ எழுந்த உரைநடை நூல்களிலும்‌ 
இத்தகைய வாடை வீசக்‌ காணலாம்‌. நாலாயிரப்‌ பிரபந்‌ 
தத்துக்குப்‌ பேருரைகள்‌ எழுந்த காலத்திலே வடமொழி 
அதில்‌ அதிக இடம்‌ பெற்றிருப்பதை நம்மால்‌ காணமுடி 
கின்றது. அதை ஈடு' என்று நாம்‌ போற்றிப்‌ பாராட்டுகின்‌ 
றோம்‌. அந்த நடையையே மணியும்‌ பவளமும்‌ கலந்த 
நடை என்று பொருள்படும்படியான “மணிப்பிரவாள” 
நடை என அழைக்கின்றோம்‌. அக்காலத்தில்‌ அத்தகைய 
நடை எழுதுவதுதான்‌ சிறந்தது என மக்களும்‌ மன்னரும்‌ 
கருதியிருக்கக்கூடும்‌, தமிழ்‌ உரைநடை வரலாற்றில்‌ இது 
ஒரு திருப்பமேயாகும்‌. எனினும்‌, இந்த நடை அதிகமாக 
வழக்கத்தில்‌ இல்லை. வைணவப்‌ பெரு நூல்களுக்கு 
அமைந்த உரைகளிலும்‌, கல்வெட்டுகளிலும்‌ வேறுசில 
சமய வேதாந்த நூல்களிலும்‌ இந்நடையைக்‌ காணமூடி 
கின்றது. இந்த அமைப்பும்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டி 
லும்‌ உள்ளதைப்‌ பின்னர்க்‌ காணலாம்‌. அதற்குமுன்‌ 
'மணிப்‌ பிரவாள' உரைநடைக்குச்‌ சான்றாகவும்‌--ஈட்டுரை 
யிலிருந்து இரண்டொரு பகுதிகள்‌ இங்கே காணல்‌ 
பொருத்தமானதாகும்‌. 

தெய்வத்‌ திருப்பாசுரமாகிய திருவாய்‌ மொழிக்கு ஈடு” 
உயர்‌ ந்த உரையாக அமைகின்றது. என்றாலும்‌ விளங்கிக்‌ 
கொள்ள முடியாத-பிற உரைகளுக்குமாறுபட்ட-வகையில்‌ 
மணிப்பிரவாள நடையில்‌ அது அமைந்தகாரணத்தாலேயே 
நாட்டில்‌ அவ்வளவு விளக்கம்‌ பெறவில்லையோ என 
எண்ண வேண்டியுள்ளது. எனினும்‌ நம்‌ உரைநடை 


33 


வளர்ச்சி எல்லையில்‌ அதுவும்‌ ஒரு மைல்‌ கல்லாக அமை 
கின்ற காரணத்தால்‌ அந்த நடையிலேயும்‌ நாம்‌ ஒன்று 
காணல்‌ தேவையே. நம்‌ பல்கலைக்‌ கழக முயற்சியினால்‌ 
அது படித்து உணரத்தக்க வகையில்‌ வெளிவந்துள்ளமை 
மகிழ்ச்சிக்குரியதே. “அஞ்சிறைய மடநாராய்‌' என்ற பாட்‌ 
டின்‌ “நல்கித்தான்‌ காத்தளிக்கும்‌' என்ற தொடருக்கு உரிய 
உரையைக்‌ காண்போம்‌. 

(நல்கி) விபூதி ரக்ஷணம்‌ பண்ணும்போது 
கர்த்தவ்ய புத்தியாவன்றிக்கே பேறு தன்னத்தா 
கக்‌ கிடீர்‌ ரக்ஷிப்பது, எனக்குத்‌ தன்‌ பக்கல்‌ உண்‌ 
டான வியா மோகம்‌ தனக்கு விபூதியிலே உண்‌ 
டாயிற்று. ரக்ஷிப்பது (தான்‌) அபேக்ஷிப்பாரின்‌ 
றிக்கே யிருக்கத்‌ தானே ரக்ஷிக்கும்‌ அவன்‌, 
(பொழிலேழும்‌) கீழும்‌ மேலும்‌ ஒன்றாக நினைத்‌ 
துச்‌ சொல்லுகின்றதால்‌, ஸ்வ சரீர ரக்ஷணம்‌ 
பண்ணுவது ஸ்நேக புரஸ்ஸரமாகையிறே. : “நல்கி 
தான்‌” இத்யாகி) நாமரூப விபாகா நர்ஹமாய்‌ 
கிடந்தவன்று யாரிடமிருந்து அபேக்ஷிக்க இத்தை 
உண்டாக்கிற்று. சக்திய வஸ்த பிரபை (நீறுபூத்த 
நெருப்பு) போல, தான்‌ என்கின்ற சொல்லுக்கு 
உள்ளேயாய்த்‌ தன்னையிட்டு விவரிக்கவேண்டின 
அன்று தன்மேலே ஏறிட்டுக்‌ கொண்டு நோக்கினா 
னாயிற்று (காத்தளிக்கும்‌) காத்துக்‌ கொடுக்கு மென்‌ 
னுதல்‌ ('வினையேற்கே நல்கத்தா னாகாதோ') இல்‌ 
லாதவன்று உண்டாக்கினாய்‌. உண்டாக்கினதற் 
குப்‌ பலம்‌ கர்மத்தை ஏறிட்டுக்‌ கைவிடுகையோ? 
ஸ்வ ஜனரக்ஷணம்‌ பண்ணவாகாதோ? நாட்டுக்‌ 
கிட்ட நினைப்பு அந்தப்புரத்துக்கு அரிதாக 
வேணுமோ? ((வினையேற்கே') கடலிலே ஏற்ற 
மிட்டுத்‌ தண்ணீர்‌ அரிதாம்படியான பாவத்தைப்‌ 
பண்ணுவேனே. (:நாரணனைக்‌ கண்டக்கால்‌”) 
ஜீவ சமூகத்தினுடைய ஸ்வரூப ஸ்திதியாதிகள்‌ 
ஸ்வாதனமாய்‌ இவை ப்ரகாரமாக, தான்‌ பிரகாரி 
யாய்‌, இவற்றிலே ஒன்று குறையிலும்‌ தம்‌ 


34 


இழவாம்படி இருக்கையாலே நாராயணன்‌ என்று 
விருதுழதித்‌ திரிகிறவரைத்‌ கண்டக்கால்‌, இப்பேர்‌ 
யோக ரூடியோ என்றிருந்தோம்‌ மஹா விருட்சத்‌ 
தோபாதியோ என்று கேளுங்கள்‌ (கள்ளி, மல்குநீர்‌ 
இத்யாதி) உன்செயல்‌ பரார்த்தமாய்‌ இருந்ததீ; 
பெருகா நின்றுள்ள நீரை உடைத்தான நீர்‌ நிலம்‌ 
உண்டு--கொடித்‌ தோட்டம்‌ அதிலே (இரை தேர்‌) 
பெடையின்‌ வாய்க்கு அடங்குவது தேடா 
நின்றது. புள்ளுப்‌ பிள்ளைக்கு இரைதேடும்‌ எனக்‌ 
கடவதிறே? கயலுகளா நிற்கச்‌ செய்தேயிறே, 
பிள்ளை வாய்க்கடங்குவது தேடுகிறது,” 


இதில்‌ கடவதிறே, செய்தேயிறே என்ற சொல்‌ 
லமைப்பு முறைகளையும்‌ வடமொழிச்‌ சொற்கள்‌ மட்டு 
மின்றி எழுத்துக்களும்‌ அப்படி அப்படியே எடுத்தாளப்‌ 
பெறுவதையும்‌ காண முடிகின்றது. 


திருப்பம்‌ 


ஏறக்குறைய பதினாறும்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ தமிழ்‌ 
உரைநடை மறுபடியும்‌ வீறுநடையிட்டு வளரத்‌ தொடங்‌ 
கியது எனலாம்‌. எனினும்‌, அந்த நூற்றாண்டில்‌ சிறந்த 
உரைநாூல்களைக்‌ காண முடியவில்லை. ஆயினும்‌, அடுத்த 
நூற்றாண்டில்‌ காணும்‌ உரைநடையை நோக்கும்போது 
அதற்குமுன்‌ நூற்றாண்டிலும்‌ அதன்‌ செழுமை புலப்படா 
மல்‌ போகாது. பிற்காலத்திய உரையாசிரியர்‌ நிலையில்‌ சிறு 
மாறுதல்கள்‌ காண்கின்றோம்‌. நூலெழுதியவர்களே உரை 
எழுதல்‌ நலம்‌ பயக்காது என்ற காரணத்தினாலோ ஏனோ 
பழங்காலத்தில்‌ உரையாசிரியர்கள்‌ நூலாசிரியரினும்‌ வேறு 
பட்டவராக இருந்து அவ்வந்‌ நூல்‌ பற்றிய ஆய்வுகளைத்‌ 
தெள்ளத்‌ தெளிய வெளியிட்டனர்‌. ஆயினும்‌, பதினேழாம்‌ 
நூற்றாண்டை ஓட்டி வாழ்ந்த இலக்கண நூல்கள்‌ இயற்றிய 
வைத்தியநாத தேசிகர்‌, சாமிநாத தேசிகர்‌ முதலியோர்‌ 
தாமே தம்‌ நூல்களுக்கு உரையும்‌ எழுதினர்‌ என்பர்‌, 


35 


அதன்‌ காரணத்தாலேதான்‌ அவை இத்துணை விரைவில்‌ 
வழக்கொழியத்‌ தொடங்கிவிட்டனவோ என நினைக்க 
வேண்டியுள்ளது. அக்காலத்தில்‌ கல்லாடத்துக்கு உரை 
எழுதிய மயிலேறும்‌ பெருமாள்‌ என்பவரும்‌ வாழ்ந்திருந்‌ 
தனர்‌. அவர்கள்‌ உரைகளையெல்லாம்‌ ஈண்டு விளக்கத்‌ 
தேவையில்லை. அக்காலத்தை ஓட்டி வாழ்ந்த சங்கர 
நமச்சிவாயர்‌ நன்னூலுக்குச்‌ சிறந்த உரை கண்டுள்ளனர்‌. 
இவை அனைத்தும்‌ தமிழ்‌ உரைநடைக்கு ஊற்றமாக இருந்‌ 
தன எனக்‌ கொள்வதில்‌ தவறு இல்லை. 


மேலை நாட்டார்‌ 

அடுத்து வரும்‌ நூற்றாண்டுகளில்‌ தமிழ்நாட்டில்‌. 
பெரும்‌ மாற்றங்கள்‌ நிகழ்ந்துள்ளன. மேலை நாட்டு மக்கள்‌ 
நம்‌ நாட்டில்‌ வாணிபத்தின்‌ பொருட்டும்‌ அடுத்து ஆட்சி 
செய்தற்‌ பொருட்டும்‌ காலூன்றி வளர ஆரம்பித்த காலம்‌ 
அது. அவற்றுடன்‌ அம்மேலை நாட்டிலிருந்து கிறத்தவ 
சமயத்தைப்‌ பரப்ப வந்த பாதிரியர்‌ சிலர்‌, தம்நாட்டு 
நிலையையையும்‌ வாழ்வையும்‌ விட்டு, தமிழ்‌ நாட்டு அற 
வாழ்வின்‌ அடிப்படையில்‌ மக்களொடு மக்களாய்‌ 
வாழ்ந்து, ஏழைகளொடு ஏழைகளாக நின்று அவர்‌ 
களிடையில்‌ தம்‌ சமயத்தைப்‌ பரப்பினர்‌. அவர்கள்‌ தமிழை. 
யும்‌ நன்கு கற்று, தமிழிலே மக்களோடு கலந்து உறவாடி, 
தமிழில்‌- உரைநடையிலும்‌ பாட்டிலும்‌-இலக்கியங்களையும்‌ 
தம்‌ சமய உண்மைகளையும்‌ எழுதி வைத்துள்ளனர்‌. 
அத்தகைய மேலைநாட்டு அறிஞருள்‌ அக்காலத்தவர்‌ 
களாகச்‌ சிறந்த வகையில்‌ போற்றத்‌ தக்கவர்‌ ராபர்ட்‌-டி- 
தோபிலி என்ற இயற்‌ பெயருடைய தத்துவ போதகரும்‌, 
பெஸ்கி என்ற வீரமா முனிவரும்‌ ஆவர்‌. அவர்கள்‌ தமிழ்‌. 
உரைநடையை வளர்த்த பெருமைக்கு உரியவர்கள்‌ 
என்றும்‌ சொல்லலாம்‌. அவர்தம்‌ உரை நடையில்‌ வடமொழி 
அதிகமாக விரவிக்‌ காண்கின்ற காரணத்தால்‌, அவர்கள்‌ 
இந்நாட்டில்‌ கோயில்களில்‌ வாழ்ந்த அர்ச்சகர்‌ போன்று 
தாமும்‌ வாழ நினைத்தார்கள்‌ எனக்‌ கொள்ள இடமுண்டு 
அப்படியே போதகர்‌, முனிவர்‌ என்ற பெயர்களையும்‌ 


36 


பூண்டு உயர்ந்தார்‌ என்ற நிலையில்‌ பிறர்‌ நினைக்க வாழ்ந்‌ 
தனர்‌. எனினும்‌ அவர்கள்‌ ஏழைகளோடு கலந்து உறவாடி 
நின்ற காரணத்தாலேயே அவர்தம்‌ சமயத்தைத்‌ தாழ்ந்த 
மக்களிடம்‌ பரப்ப முடிந்தது. அவருள்‌ தத்துவ போதகர்‌ 
பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ (20--5--1605) 
இந்நாட்டுக்கு வந்தார்‌. அவர்‌ செய்த தொண்டுகள்‌ பல 
அவை பற்றிய ஆய்வு நமக்குத்‌ தேவையில்லை. அவர்‌ 
எழுதிய உரைநடை நூலுள்‌ ஒருசிலவற்றை எண்ணலே 
சாலும்‌, அவர்‌, ஞான உபதேச காண்டம்‌, ஆத்தும 
நிர்ணயம்‌, புனர்சென்ம ஆக்ஷேபம்‌, தூஷணத்திக்காரம்‌, 
நித்திய சீவன சல்லாபம்‌, ஞானதீபிகை, போதக பரீட்சை, 
ஞான சங்கே்ஷேபம்‌, விசுவாச சல்லாபம்‌, உபதேச சல்லா 
பம்‌, பத்துச்‌ சல்லாபம்‌, சிலுவையின்‌ விசேஷ சல்லாபம்‌ 
முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார்‌. இவற்றின்‌ பெயர்‌ 
களைக்‌ கொண்டே இவர்தம்‌ உரைநடை எந்தவகையில்‌ 
அமைந்திருக்கும்‌ என்பதை ஓரளவு உணரமுடியும்‌. எனி 
னும்‌ ஓரிரு மேற்கோள்களைக்‌ கண்டு செல்லலாம்‌. இவர்‌ 
தம்‌ நூல்களுள்‌ சில பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டிலும்‌ (ஆத்‌ 
தும நிர்ணயம்‌ 1889; அக்கிலான நிவாரணம்‌ 1891) சில 
இந்த நூற்றாண்டிலும்‌ அச்சாகியுள்ளன. இப்பெரு நூல்‌ 
களைத்‌ தவிர்த்து அவ்வப்போது அமைந்த சிறுசிறு துண்டுப்‌ 
பிரசுரங்கள்‌ போன்ற பல சிறு உரைநடைத்‌ தாள்களும்‌ 
எழுதியுள்ளார்‌ என அறிகின்றோம்‌ இவர்‌ நூல்களிலும்‌ 
இக்காலத்தில்‌ வேறு சில நூல்களிலும்‌ மாற்றுச்‌ சமய மாறு 
பட்ட கருத்துக்கள்‌ மலிந்துள்ளமை காண்கின்றோம்‌. இந்த 
அடிப்படையில்‌ 17ஆம்‌ நூற்றாண்டில்‌ பல உரைநடை நூல்‌ 
கள்‌ வளர்ந்துள்ளன. அவர்‌ உரைநடைக்கு ஓரிரு சான்று 
காணலாம்‌. 

பிற மதத்தினர்‌ தூஷணங்களை மறுக்கும்‌ வகையில்‌ 
அமைந்த நூலே 'தூஷணத்‌ திக்காரம்‌' என்பர்‌. இந்நூலில்‌ 
பல சொற்களின்‌ வழக்குகள்‌ நமக்கு விளங்காதனவாகக்‌ 
கூட உள்ளன. அவற்றின்‌ ஆய்வு நமக்குத்‌ தேவையில்லை 
அதிலிருந்து அவரது உரைநடைக்கு ஒரு சிறு மேற்கோள்‌ 
மாட்டும்‌ காணலம்‌. அவர்‌ நடையில்‌ வடமொழிக்‌ கலப்‌ பு 


37 


இருப்பது மட்டுமன்றி, அந்த நடை கொச்சைமொழி 
நடையாகவும்‌ அமை கல்‌ அறியலாம்‌. 


'கடவுளுக்கு எதிராகச்‌ செய்யும்‌ பாவத்தைக்‌ 
கடவுளே மன்னிக்க வேண்டும்‌. ஆதலாலே 
கர்த்தருக்கு மனுஷனானவன்‌ துரோகியுமாய்‌ அவரு 
டைய இஷ்டப்‌ பிரசாரத்தைப்‌ போக்கடித்தவனு 
மாய்‌ இருக்கையிலே, இப்படிப்பட்ட கர்த்தரான 
வருக்குப்‌ பாவியினாலே பண்ணப்பட்ட குற்ற 
மாகிய பாவத்தை அவர்‌ மாத்திரம்‌ போக்கடிக்‌ 
கிறதுக்கும்‌ தன்‌ இஷ்டப்‌ பிரசாதத்தை மனுஷனு 
க்குக்‌ கொடுக்கிறதுக்கும்‌ வல்லவராய்‌ இருக்கிறா 
ரொழிய, வேறெ பொருளிலே தேவ இஷ்டப்‌ 
பிரசாதமானது மனுஷனுக்குப்‌ பிரதான காரண 
மான மேரையாகக்‌ கொடுக்கப்படலாம்‌ என்றும்‌ 
அல்லது பாவத்தைப்‌ போக்கடிக்கலாம்‌ என்றும்‌ 
முழுமதி கெட்டவன்‌ சொன்னால்‌ சொல்லுவா 
னெழியப்‌ புத்திமானாய்‌ இருக்கிறவன்‌, அப்படிப்‌ 
பட்ட வார்த்தையைப்‌ பரிகாசத்துக்கு இட மாய்‌ 
இருக்கிற முதிர்ந்த பயித்தியம்‌ என்று எண்ணிக்‌ 
கொண்டு வருவான்‌ என்கிறதுக்குத்‌ தப்பாது.” 


மக்களோடு மக்களாய்க்‌ கலந்து . பழகிய இவரும்‌ 
பிறரும்‌ பல பேச்சு வழக்குச்‌ சொற்களை அப்படியே 
ஆண்டுள்ளனர்‌. (பக்‌. 401), இவர்‌ காலத்தில்‌ சாதாரண 
வழக்கத்திலிருந்த சில சொற்களையும்‌ அவற்றின்‌ பொருள்‌ 
களையும்‌ அறியின்‌ அவை பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
வழக்கத்தில்‌ இருந்தமை காணும்போது, எளிதில்‌ உணர்ந்து 
கொள்ள வாய்ப்பாகும்‌. ( அகோசரம்‌-- எட்டாதது; 
அங்கிஷம்‌--அன்னப்பறவை. அசனம்‌-உணவு; அடை சி- 
செறிந்து; அநுமானம்‌- உடன்‌ கட்டையேறல்‌: அம்‌ மரு 
வாதியே--அப்படியே; அப்பிரதானம்‌--அற்பம்‌; அர்ச்ச 
யம்‌-கட்டின்மை; இங்கிரேசி-ஆங்கிலேயர்‌; இதமித்தல்‌- 
இன்‌ புறுத்தல்‌; உத்தாம்‌-பிறகு; எக்கச்சக்கம்‌-தாறுமாறு; 


38 


கஷ்டம்‌-மலம்‌; கட்டு வர்க்கம்‌-ஆடை அணிகலன்‌; 
சஞ்சிதம்‌-புதையல்‌; சபலம்‌-பயனொடு; சரப்பளி-தங்கச்‌ 
சங்கிலி; ஐசனை-போதனை; சைக்கம்‌-மென்மை: தப்பளை- 
தவளை; தரும சரித்திரம்‌-நற்செயல்‌; தாவடம்‌-கழுத்தணி; 
துரிதம்‌-துன்பம்‌; பத்துப்பத்தாய்‌-கவனமாய்‌; பறங்கி- 
போர்த்துக்கீசியர்‌; பள்ளுவிலி-ஓஒரு சாதி (யாழ்ப்பாணம்‌) 
பிரமாணிக்கம்‌-ஒழுங்கு; பூர-புக; பூத-புக; பூதிலம்‌-பூமி; 
போரும்‌-போதும்‌; மச்சியம்‌-மீன்‌; மொக்கிஷம்‌-மோட்சம்‌; 
வங்காரம்‌-பொன்‌; வர்ச்சித்து-விலக்கி; வருந்து-முயற்சி 
செய்‌; வித்துவாங்கிஷர்‌-கவிஞர்‌; விரத்தர்‌-பிரமச்சாரி; 
- வைதுஷ்யம்‌-கல்வி; லாவகம்‌-எளிமை; லேக்கின்‌-எழுது 
வோன்‌; லேகினி-எழுதுகோல்‌; க்ஷ௫திக-கெட்ட), 


இனி, அத்‌ தத்துவ போதகர்‌ தம்‌ பிரசங்கம்‌ ஒன்றனை 
இங்கே காட்டி அமையலாம்‌ என எண்ணுகிறேன்‌. 


*“இற்றைவரைக்கும்‌ சொல்லப்பட்ட பிரசாரங்‌ 
களிலே சர்வேசுவரன்‌ உண்டென்றும்‌,ஒருத்தராய்‌ 
இருக்கிறாரென்றும்‌, தானாய்‌ அனாதியாய்‌ சரீரமில்‌ 
லாமல்‌ இருக்கிறாரென்றும்‌, அளவில்லாத சகல 
நன்‌ மையாய்‌ இருக்கிறார்‌ என்றும்‌, ஞானத்தினாலே 
யும்‌, பெலத்தினாலேயும்‌, காரணமாய்‌ எங்கும்‌ 
நிறைந்திருக்கிரரென்றும்‌ வெளிப்படுத்தினோம்‌. 
இந்த பிரகாரமாய்‌ இந்தப்‌ பிரசங்கத்திலே 
சர்வேசுரன்‌ எல்லாத்திற்கும்‌ ஆதிகாரணமாயிருக்‌ 
கிறார்‌ என்று வெளிப்படுத்துவோம்‌. 


அதெப்படியென்றால்‌, பரமன்‌ பலத்தையும்‌, 
பூலோகத்தையும்‌ அதுகளில்‌ உண்டாயிருக்கிற 
சகலவஸ்துக்களையும்‌ சகலத்துக்கும்‌ வல்லவரா 
யிருக்கிற சர்வேசுவரன்‌ உண்டாக்கினாரென்‌ கிறது 
அவர்‌ எல்லாத்திற்கும்‌ ஆதி காரணமாயிருக்கிறார்‌ 
என்கிறதுக்கு... . இதிலே சர்வேசுரனானவர்‌ இந்த 
உலோகத்தை உண்டாக்கினார்‌ என்றும்‌ அதை 


39 


உண்டாக்கிறபோது எதாலே எப்படி எதுக்காக 

உண்டாக்கினார்‌ என்றும்‌ சொல்லிக்‌ காட்டுவோம்‌. 

(ஐந்தாம்‌ பீரசங்கம்‌)” 

இவர்‌ “சல்லாபம்‌” என்று குறிக்கும்‌ நூல்களெல்லாம்‌ 
வினாவிடையாக அமைகின்றன. இவற்றின்‌ நடை இன்‌ 
னும்‌ கொச்சையாகவும்‌ மிகச்‌ சாதாரணமாகவும்‌ அமைந்‌ 
துள்ளது. 


குரு: இரண்டாஞ்‌ சல்லாபத்திலே நம்மாலே 
உபதேசிக்கப்பட்டதெல்லாம்‌ நன்றாய்த்‌ தெளிஞ்‌ 
சாயானல்‌, இப்பாலும்‌ அறிய வேண்டியதை 
சங்கோசப்படாமல்க்‌ கேட்பாயாக:-- 


சீஷன்‌: பராபர வஸ்துவினிடத்திலே படைப்‌ 
புண்ட புத்திக்குள்ளே அடங்காத சத்தியங்கள்‌ 
உண்டென்றும்‌ அப்படிப்பட்ட அடங்காத 
சத்தியங்களை அறிய வேண்டினதாயிருக்கு மென்‌ 
றும்‌ அருளிச்‌ செய்தீர்‌, பிரத்தியக்ஷ தெரிசனத்‌ 
திலே யானாலும்‌ (அனுமான தெரிசனத்திலே என்‌ 
கிலும்‌?) அதுகளைப்‌ புத்தியானது சென்று புடிக்கக்‌ 
கூடாமலிருக்கச்‌ செய்தே, அதுகளை யெந்தக்‌ 
காரணத்தினாலே அறியலாம்‌? 


இவ்வாறாக அவர்‌ நடை. செல்லுகின்றது. அவர்‌ 
நடையைக்‌ கண்ட அதே நிலையிலே விரமாமுனிவருடைய 
உரை நடையிலேயும்‌ இரண்டொன்று கண்டு தெளியலாம்‌, 
அவர்‌ தம்‌ நூலுள்ளும்‌ பல சென்ற நூற்றாண்டில்‌ 
அச்சேறினவேயாம்‌. *அறன” எனும்‌ பொருள்‌ பற்றி அவர்‌ 
காட்டிய விளக்கம்‌ சிறந்ததாக உள்ளமையின்‌ அதைக்‌ 
காணலாம்‌. 


“வேதநூல்‌ முதலெவ்வகை நூலுக்‌ கல்லா 
துணரவுஞ்‌ சொல்லாலுணர்த்தவும்‌ வல்லவராகி, 
மெய்ஞ்‌ ஞானத்‌ திருக்கடலாகிய வொருமெய்க்‌ 
கடவுடன்‌ றிருவடிமலரே தலைக்‌ கணியெனக்‌ 
கொண்டேத்தி,இருளிராவிடத்து விளங்கியவொரு 


40 


மீன்‌ போலவும்‌, பாலைச்சுரத்‌ தரிதலர்ந்த பதுமம்‌ 
போலவும்‌ மெய்யாஞ்‌ சுருதி விளக்காதிருளே 
மொய்த்த நாட்டின்‌ கண்ணுங்‌ கடவுளேற்றிய 
- ஞானத்‌ திருவிளக்‌ கெரிப்பத்‌ தெளிந்து, உணர்ந்‌ 
தெங்கும்‌ ஒரு விளக்கென நின்றுயர்ந்த திருவள்ளு 
வருரைத்த பலவற்டுறொன்றை நான்‌ தெரிந்துரைப்‌ 
பத்‌ துணிந்தேன்‌. அந்நாயனார்‌ தந்த “பயன்‌” எனும்‌ 
பெருங்கடலாழத்தின்‌ மூழ்கியாங்குடை யருமணி 
யொருங்‌ கெடுத்தொரு சிறு செப்பினடைத்தாற்‌ 
போலத்‌ திருவள்ளுவரது பயனெல்லாம்‌ விரித்துப்‌ 
பகரும்படி நான்‌ வல்லனல்லே ஸனாகையின்‌, 
அக்கடற்றுறை நேர்ந்தொரு மணியெடுத்துக்‌ 
காட்டலுணர்ந்தேன்‌. அவர்‌ சொன்ன குறளி 
னொன்றே யிங்ஙன நான்‌ விவரித்து ரைப்பத்‌ 
துணிந்தேன்‌. அல்தாவது, 


மனத்துக்‌ கண்‌ மாசில னாத லனைத்தறன்‌ 

ஆக நீர பிற 

என்பது. இல்லறத்‌ துறவற மென்ற இவ்விரண்ட 
னுள்ளும்‌ அடங்கி நிற்குமெல்லாவறங்களும்‌ 
மனத்தின்‌ தூய்மையாற்‌ பெறும்‌ பெருமையே 
தரும மெனவும்‌, மனத்தினுள்‌ மாசு கொண்டவன்‌ 
செய்யுந்‌ தவமும்‌ தானமும்‌ மற்றை யாவு மறத்தின 
ரவமாவதன்றி யறத்தின்‌ பயனுளவல்லவெனவு 
மக்குறளிரு பயனிவையென விரித்துக்‌ காட்டுதும்‌. 
விரிப்பவே, மெய்யும்‌ பொய்யும்‌ விளக்கியுட்‌ 
பயன்றரு : மெய்யறத்தின்‌ நன்மையே வெளி 
யாவிஃ தொன்றுணர்ந்து நாமதற்கொப்ப நடந்தா 
லிது வீடெய்தும்‌ வழியென க்காணப்படும்‌. பெரும்‌ 
பொருணேர்ந்து பொய்ம்மணி கெகொள்வது 
கேடாயினும்‌ பொரு நேர்ந்தும்‌ உடலினை 
வாட்டியும்‌ உயிரை வருத்தியு மேற்கதி வீட்டிற்‌ 
செல்லாச்‌ சில பொய்யறங்களை யீட்டுவத்திலுங்‌ 
கேடாமன்றோ? இதனை விலக்கித்‌ தனது 


41 


உயிராக்கங்‌ காப்பது வேண்டியிக்‌ குறட்பயனாராய்‌ 

வது நன்றே. 

இவ்வாறு மேலைநாட்டுக்‌ கிறித்தவர்கள்‌ பதினேழாம்‌ 
நூற்றாண்டிலும்‌ அதற்குப்‌ பிறகும்‌ தத்தம்‌ சமய உண்மை 
களைப்‌ பரப்பப்‌ பல்வேறு வகையில்‌ முயன்று உரைநடை 
நூல்களை எழுதிய ஞான்று இந்நாட்டில்‌ தோன்றிய அறி 
ஞருள்‌ சிலரும்‌ சிறந்த உரை விளக்கங்‌ கண்டுள்ளமை 
யினையும்‌ நம்மால்‌ அறிய முடிகிறது. அவருள்‌ சிறந்தவர்‌ 
“சிவஞான முனிவர்‌” ஆவர்‌. இலக்கண இலக்கியத்திலும்‌ 
சைவ சித்தாந்தச்‌ சமய நெறியிலும்‌ இவர்‌ சிறந்த புலமை 
பெற்றவர்‌. இவர்தம்‌ சிவஞான போத உரை சிவஞான 
பாடியம்‌' எனப்‌ போற்றப்‌ பெறுகின்றது. ஒவ்வொரு துறை 
யிலும்‌ இவர்‌ ஆக்கியுள்ள உரைகள்‌ பத்தொன்‌ பதாம்‌ நூற்‌ 
ரண்டின்‌ தலைவாயிலில்‌ நிற்கும்‌ நமக்கு நல்ல விளக்கங்க 
களாக அமைகின்றன. 


சமய இலக்கண சாத்திர நூல்கள்‌ 


சங்கரநமச்சிவாயர்‌ நன்னூலுக்கு நல்ல உரை 
கண்டமை மேலே குறித்தோம்‌. அந்த உரையோடு தம்‌ 
கருத்தையும்‌ நிரப்பி இவர்‌ அந்த விருத்தியை முழுமை 
பெறச்‌ செய்தார்‌. அதில்‌ ஒன்று காணலாம்‌: 
மக்களாகப்‌ பிறந்து புண்ணிய பாவ மியற்றிப்‌ 
புண்ணிய மிகுதியால்‌ தேவராயும்‌ பாவ மிகுதியால்‌ 
நரகராயும்‌ பிறத்தலின்‌, மக்கள்‌ தேவர்‌ நரகரெனச்‌ 
சாதன சாத்திர முறையே வைத்தாரென்க. 
அன்றியும்‌, ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌, உயர்‌ 
திணை என்மனார்‌ மக்கட்‌ சுட்டே'' என முன்னர்க்‌ 
கூறிப்‌ பின்னர்‌ 'இவ்வென வறியு மந்தந்‌ தமக்கில' 
வாகிய *தெய்வஞ்‌ சுட்டிய பெயர்‌ முதலியனவும்‌ 
“உயர்திணை மருங்கிற்‌ பால்‌ பிரிந்திசைக்கும்‌' 
எனக்‌ கூறலின்‌, உயர்திணைப்‌ பாற்‌ படுத்து, 
“மக்கள்‌ தேவர்‌ நரகர்‌ உயர்திணை” என மூறை 
தெரிந்து ஓதினாரெனக்‌ கோடலுமாமென்‌ ௧. 
3 


42. 


இவர்‌ தொல்காப்பியப்‌ பாயிரத்துக்கும்‌ முதற்‌ சூத்திரக்‌ 
திற்கும்‌ விருத்தி உரை செய்துள்ளார்‌. ௮ஃது ஒரு பெரு 
நூலாகவே அமைந்துள்ளது. அதில்‌ ஓரு காட்டு: 
இங்ஙனம்‌ வழக்கும்‌ செய்யுளும்‌ பயின்றார்க்கு 
அவற்றின்கண்‌ ஒரு நிகரானவாய சொற்களும்‌ 
ஒன்‌ றோடொன்று ஒவ்வாததுமாகியசெய்கைவேறு 
பாடுகளும்‌ சொன்‌ முடிபு பொருண்‌ முடிபு வேறு 
பாடுகளும்‌ நோக்கும்‌ வழி, இவையெல்லாம்‌ வழா 
நிலையோ? சில வழுவமைதியோ? வழுவோ? 
கட்டளை யில்லையோ?' என்வும்‌ ஆசங்கை நிகழு 
மன்றே? அவ்வாசங்கை நீங்க எழுத்து முதல்‌ 
மூன்றும்‌ ஆராய்ந்து செந்தமிழியற்கை சிவணு 
தற்கு, இந்நூல்‌ ஒரு தலையான்‌ வேண்டப்படும்‌ 
என்பதூஉம்‌, அவை பயிலாதார்க்கு ஆசங்கையே 
நிகழாமையின்‌ இந்நூல்‌ பயன்படாது என்பதூஉம்‌ 
விளக்கிய, “ஆயிரு முதலின்‌ நாடிச்‌ சிவணிய 
கண்டு எண்ணித்‌ தொகுத்தான்‌” என்றார்‌. எனவே, 
வழக்கும்‌ செய்யுளும்‌ ஆராய்ந்து பின்னர்‌ இந்நூல்‌ 
கேட்டற்பாற்று என்பது புலப்பட்டது. ! 
நாடிச்‌ சிவணிய, என்பது “ஓதி உணர்ந்தான்‌” 
என்பது போலக்‌ காரண காரியப்‌ பொருட்டாய்‌ 
நின்றது. “சிவணிய' என்பது *செய்யிய: என்னும்‌ 
வாய்ப்பாட்டு வினையெச்சம்‌, இஃது உணரமாட்டா 
தார்‌, ' நாடிக்கண்டு எண்ணித்‌ தொகுத்தான்‌'எனக்‌ 
கூட்டி, ஒரு வினைமுதல்‌ வினையாக்கி நாடிய 
ஆராய்ச்சியிற்‌ குறைபாடு உடையவற்றிற்கு, 
முந்து தூல்‌ கண்டு என்றும்‌, “ஆயிரு முதலிற்‌ செந்‌ 
தமிழ்‌ இயற்கை சிவணிய' எனக்‌ கொண்டு கூட்டி 
யும்‌ இடர்ப்‌ படுப.” 
அற்றேல்‌ “அகத்தியம்‌ நிறைந்த தொல்காப்‌ 
பியன்‌”? என்னாது, ஐந்திரம்‌ நிறைந்த தொல்‌ 
1, தொல்‌, பாயிர விருத்தி, பக்‌, 5, 
2. தொல்‌, பாயிர விருத்தி, பக்‌, 6: 


43 


.காப்பியன்‌* என்ற தென்னை எனின்‌, அகத்தியம்‌ 
நிறைந்தமை எல்லாராலும்‌ தெளியப்பட்டமை 
யின்‌, வடமொழியிலும்‌ வல்லவனாயினான்‌ என்பது 
விளக்கிய அங்ஙனம்‌ கூறினார்‌ என்பது, இவ்வாறு 
அன்றி ஐந்திரத்தின்‌ வழித்‌ தோன்றிய நூல்‌ என்‌ 
பது விளக்கிய ஐந்திரம்‌ நிறைந்த தொல்காப்பி 
(யன்‌ எனவே, ஐந்திரம்‌ முதல்‌ நூல்‌ என்று அமைந்‌ 
திருப்ப முந்து நூல்‌ கண்டு எனக்‌ கூறியது 
எற்றுக்கு எனவும்‌ கூறி மறுக்க. ப 
இவர்‌ தம்‌ திராவிட மாபாடியத்துக்கு ஒரு சான்று 
வேண்டாமா? இதோ கேளுங்கள்‌: 

மறைப்பாவது, அநாதியாய மூலமலத்தின்‌ 
காரியமாகலின்‌, அது முதல்வனாற்‌ செய்யப்படுங்‌ 
காரியமென்பது என்னையெனின்‌, கூறுதும்‌--: 
மூதல்வனாவான்‌ முற்றுணர்வுடைமையின்‌, உலகத்‌ 
துயிர்கள்‌ படுந்துன்ப முழுவதும்‌ உணர்ந்தோனாகி 
யும்‌, பேராற்றறலுடைமையான்‌, உயிர்களையெல்‌ 
லாம்‌ ஒருங்கே வீடு பேறடைவிக்க வல்லவனாகி 
(பும்‌, சிவன்‌, சங்கரன்‌ முதலிய பெயர்களாலும்‌ 
அறியப்படுவதாய்‌, விருப்பு வெறுப்பின்‌ றி, எல்லா 
உயிர்கண்‌ மாட்டும்‌ ஓப்ப நிகழ்வதாய்‌, தொடர்பு 
பற்றாது. பிறர்‌ துன்பங்கண்டுழி அதனை அக்‌ 
கணமே நீக்குதற்கு விளையும்‌ மனவெழுச்சியாகிய 
பெருங்‌ கருணையுடைமையான்‌, அவ ற்றை 
ஒருங்கே வீடு பேறடைவித்தற்கண்‌ ஒருப்பாடு 
மிக்குடையனாகியும்‌ இத்தன்மைகளெல்லா 
முடைய இறைவன்‌ உயிர்களால்‌ அனாதிமுதல்‌ 
ஈட்டப்பட்டுப்‌ பல்வேறு வகைப்பட்ட துன்‌ பங்‌ 
களையெல்லாம்‌ விளைவிக்கும்‌ வினை வலியினையும்‌, 
எல்லாப்‌ பெருங்கொடுமைக்கும்‌ மூலமாகிய ௪௧௪ 
மல சக்திகளையும்‌ அவற்றான்‌ பெறுந்துன்பங்களை 
யும்‌ கெடுத்து, எல்லா உயிர்களையும்‌ ஒருங்கே 
வீடுபேறு அடைவியாமைக்குக்‌ காரணம்‌ 


£. தொல்‌, பாயிர விருத்தி, பக்‌, 8. 


44 


குடங்கையினேந்திய தீயின்‌ தூட்டினை நிகழ 
வொட்டாது தனக்கு மாருகிய மந்திர முச்சரிக்குங்‌ 
காறுந்‌ தடுத்து நிற்குங்‌ குளிகை போல, அம்முதல்‌ 
வனைச்‌ சிறப்பியல்பான்‌ உணரும்‌ மெய்யுணர்வு 
தோன்றுங்காறும்‌ அவனது -பெருங்கருணை உயிர்‌ 
கண்‌ மாட்டு ஒருங்கே நிகழாத வண்ணம்‌ தடுத்து 
நிற்கும்‌ உயிர்க்‌ குற்றமாகிய அவ்வம்‌ மல சக்தி 
யின்‌ வழி நின்று அவற்றை நடத்துவதாகிய அவ 
னது சங்கற்பமே யன்றிப்‌ பிறிதில்லையென்‌ பது 
பெறப்படுதலின்‌, அங்ஙனம்‌ நடத்துவதாகிய 
முதல்வனது சங்கற்பமே ஈண்டு மறைப்பெனப்‌. 
படும்‌ (பாடியம்‌, இரண்டாம்‌ சூத்திர உரை, பக்‌, 
126) 
நாட்குறிப்பு நடை 


இவ்வாறு தொல்காப்பியர்‌ காலந்தொட்டுப்‌ பதினெட்‌ 
டாம்‌ நூற்றாண்டு வரையில்‌ தமிழ்‌ உரை வளர்ந்து வந்தது. 
இனிப்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ உரைநடை வளர்ந்த 
வரலாற்றைக்‌ காணல்‌ நன்றே. இந்தப்‌ பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டில்‌ இதுவரை வளராத அளவுக்குத்‌ தமிழ்‌ 
உரை நடை வளர்ந்துள்ளது. அது எவ்வெவ்வகையில்‌ 
எவ்வெத்துறையில்‌ எவ்வெவ்வாறு வளர்ந்துள்ளதென்‌ 
பதைத்‌ தொடர்ந்து இரு நாட்களிலும்‌ காண இருக்கின்‌ 
றோம்‌. இங்கு அவ்வாறு உரைநடைமிக்கு வளரக்‌ காரணமா 
யிருந்த நாட்டுச்‌ சூழ்நிலை, அரசியல்‌, சமயநிலை, பொருள்‌ 
நிலை, பிறநிலைகளின்‌ வேறுபாடு முதலியவற்றைச்‌ சற்றே. 
எண்ணிப்‌ பார்க்கலாம்‌. அவையே நாட்டு இலக்கிய 
வளர்ச்சிக்கும்‌ பிற உணர்வுகளுக்கும்‌ காரணங்களாக 
அமைகின்றமையின்‌ அவற்றை எண்ணல்‌ இன்றியமை 
யாததாகும்‌. அதற்குமுன்‌ பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
மேலை நாட்டார்‌ இங்கு நிலைபெற்ற காலத்து நாட்டில்‌ சிலர்‌ 
மேற்கொண்ட நாட்குறிப்பு' எழுதும்‌ பழக்கத்தையும்‌ 
எண்ணல்‌ சாலும்‌; அவர்களும்‌ உரைநடை வளர்த்தவர்‌ 
களாதலின்‌. அவ்வாறு குறிப்பு எழுதியவர்களுள்‌ சிறந்தவர்‌ 
ஆனந்தரங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌. அவர்‌ நாட்குறிப்‌ 
பிலிருந்து ஓரிரு பக்கங்கள்‌ இவை: 


45 


காலமே துவக்கி சாயங்கால பரியந்திரம்‌ ஆற்‌ 
காடு வேலூர்‌ வந்தவாசியிலே யிருந்தும்‌ பின்னை 
யும்‌ சுத்துப்‌ பட்டிலே யிருந்தும்‌ பிராம்மணரும்‌, 
கோமுட்டிகளும்‌, தத்துவாதிகளுமாய்‌ வந்த பேர்‌ 
ஆயிரம்‌ சனத்துக்கு அதிகமே உண்டு, அதிய 
செட்டியார்‌ ஆனந்த செட்டி மனுஷன்‌ வெள்ளைச்‌ 
'செட்டியும்‌ நம்முடைய சகலாத்து மத்ததுகளை 
எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார்‌. அவர்‌ 
சொன்ன சேதி என்ன வென்றுல்‌, நிசாம்‌ பின்னை 
இருபதினாயிரங்‌ குதிரையுடன்‌ பிரகாலே வருகிற 
தாகவும்‌ இன்னே நாற்பதினாயிரம்‌ ஐம்பதினாயிரம்‌ 
குதிரையை அனுப்பி வைத்தாரென்றும்‌ அந்தக்‌ 
குதிரைகள்‌ கணவாய்க்கிட்ட வந்திருக்கிறதென்‌ 
றும்‌ கணவாயிலே அப்துல்‌ நபியினுடைய பிள்ளை 
களுடனே சண்டை செய்து அப்துல்‌ பிள்ளைகளை 
யெல்லாம்‌ முறிஞ்சுபோய்‌ அதன்‌ பேரிலே அப்துல்‌ 
நபிகான்‌ சமாதானம்‌ பேசி லக்ஷத்தைம்பதினாயிரம்‌ 
ரூபாய்‌ தீர்த்துக்‌ கொண்டு திரமத்துகளெல்லாம்‌ 
கொடுத்து பேட்டி பண்ணிக்கொண்டகதாகவும்‌, 
மராட்டியர்‌ இப்புறம்‌ வருகிறது ஊர்ச்சிதமாய்த்‌ 
தானே சொன்னார்களென்று சொன்னால்‌ நவாபு 
அசனல்லி-மக்கோ சாயபு இவர்களெல்லாம்‌ 
இரண்‌ டாயிரங்‌ குதிரையுடனே போய்‌ கணவாய்‌ 
மகா பத்திரமாய்‌ கட்டிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்றும்‌ இப்படிப்பட்ட சேதிகளாய்ச்‌ சொன்னார்‌. 
இருக்கிறதனால்‌ காரியமோ பாதியாயிருக்கிற 
தென்று சொன்னார்‌. 


* * & 


காலமே எட்டு மணிக்கு சின்ன துரையவர்‌ 
களுக்குப்‌ பெரிய துரையவர்கள்‌ பெரிய துரைத்‌ 
தனம்‌ கொடுத்து 21 பீரங்கிப்‌ போட்டு சகலமான 
வெள்ளைக்காரர்‌ குமிசெலியேர்‌ மற்றப்‌ பேர்‌ அனை 
வரும்‌ வந்து பேட்டி பண்ணிக்‌ கொண்டார்கள்‌. 


46 


சாவியும்‌ ஒப்பிக்கப்போட்டு தம்மிட அதிகாரமும்‌ 
அவர்‌ வசம்‌ பண்ணினார்கள்‌, 

காலமே சீர்மையாகிய பிரான்சுக்கு ஒரு கப்‌ 
பல்‌ பாயெடுத்து ஓடிப்போனான்‌. அந்தக்‌ கப்பல்‌ 
பேர்‌ பினிச்சு. கப்பல்‌ கப்பித்தான்‌ பேர்‌ முசேபு 
ரோசேல்‌. இந்தக்‌ கப்பலிலே ஏற்றிய தட்டு 
1001. செம்மரம்‌ பாரம்‌ 2000, மிளகு பாரம்‌ 600. 
பின்னையும்‌ சில்லறை தினுசுகளும்‌ ஏற்றி காலமே 
கப்பல்‌ பாயெடுத்துச்‌ சீர்மைக்குப்‌ பயணம்‌ 
போனான்‌. கோட்டைக்குப்‌ பதினொரு பீரங்கியும்‌ 
போட்டுப்‌ பாயெடுத்தார்கள்‌. 


இலங்கையில்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ மட்டுமின்றி அண்டை நாடாகிய 
இலங்கையிலும்‌ 18 ஆம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ உரைநடை 
இருந்த நிலையைக்‌ காணல்‌ நல்லதன்றோ! ஓரிரு மேற்‌ 
கோள்‌ கண்டு செல்லலாம்‌; 


இராசசியததின நனமைப பகுதிககாக 
வெணடி அபபடிக கொததவிதமாகச செயகிறது 
நலல தெனறு எஙகளுககுத தொறறபபடுகுது 
ஆகாபடியால இததைச சகலரும அறிநது கொண 
டிருககும படிககும இததைக கொணடு யாதொ 
ர௬ுததரும அறியமாடடோமெனறு சொலலக 
கூடாத விதததுககும சகலமான பெரும தஙகள 
தஙகளுடைய நடடததுக்குப பரவசமாயிருககும 
படிககும உலாநதா பாஷையில உடபடப 
பாவிககபபடட இந்த ஊரப பாஷைகளாலும 
இந்த.எங்களுடைய பணக காததை இங்கெயுட 
பட இதறகடுதத கொடடை ஸரதஙகளிலும்‌ பிற 
சிததம பணணவும்‌ ஆணி யறைநது வைககவும 
படுகிறதுண்டு. 

இபபடிககு இலஙகைத தீவிலே ௬௭௱௰௫ 
ஆணடு அறபசி மாதம ௨௪ திகதி கொழுமபுக. 
கோடடையிலே கொடுககபபடடது, 


47 


இந்த நடை பெரும்பாலும்‌ அந்த நூற்றாண்டில்‌ 
வழங்கியதேயாம்‌; எழுத்துக்களும்‌ பெரும்பாலும்‌ இத்‌ 
தன்மையாகவே இருந்தன. நாம்‌ முன்னர்‌ மேலே கண்ட 
தத்துவப்‌ போதகர்‌, வீரமாமுனிவர்‌ முதலியவர்தம்‌ எழுத்‌ 
துக்களும்‌ இந்த வகையிலேயே அமைந்திருந்தன. இன்று 
அவற்றைத்‌ திருத்தி அமைப்பவர்கள்‌ புள்ளியிட்டும்‌ 
கொம்பினைச்‌ சுழித்தும்‌ எழுதுகிறார்கள்‌. ஓலையில்‌ புள்ளி 
இடல்‌ அருமையானமையின்‌ பெரும்பாலும்‌ புள்ளி ஒதுக்‌ 
கப்பட்டிருக்கலாம்‌, ஏ”? ஓ என்று இரண்டும்‌ முன்பு சுழி 
யும்‌ கோடுமின்றி எ: *ஓ' என்று புள்ளி பெருது நெடி 
லோசை பெற்றமையும்‌ “எ' *ஒ' என்று புள்ளி பெற்றுக்‌ 
குறிலோசை பெற்றமையும்‌ அறிவோம்‌. [எய்தும்‌ எகரம்‌ 
ஓகரம்‌ மெய்‌ புள்ளி” என்பது இலக்கணமல்லவா? எனவே 
உயிர்மெய்‌ ஏகார ஓகாரங்கள்‌ கொம்பின்‌ சுழி இன்றி நெட்‌ 
டொலியைப்‌ பெற்று வரும்‌ வகையிலே அவற்றை எழு 
தினர்‌. சென்ற நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ அச்சிடப்‌ 
பெற்ற சில நூல்களிலும்‌ இந்த எகர ஓகர அமைப்பைக்‌ 
காண இயலும்‌. உலாந்தக்காரர்கள்‌ (ப) பதினெட்‌ 
டாம்‌ நூற்றாண்டின்‌ இடையில்‌ இலங்கையில்‌ இதுபோன்று 
பல ஆணைகளை அவர்‌ மொழியிலும்‌ சிங்கள மொழியிலும்‌ 
எழுதியது மட்டுமின்றித்‌ தமிழிலும்‌ எழுதிக்‌ கோட்டை 
முதலிய பொது இடங்களில்‌ நிலை பெறுமாறு செய்துள்‌ 
ளார்கள்‌. நம்‌ நாட்டுக்‌ கல்வெட்டு, செப்பேடுகள்‌ 
போன்று அவை இன்றளவும்‌ வாழ்கின்றன. 1727 ஆம்‌ 
ஆண்டு மே 17 ஆம்‌ நாளிட்ட அவர்தம்‌ மற்றொரு செப்‌ 
பேட்டின்‌ (18181:%881) வாசகத்தில்‌ ஒன்றிரண்டு காண 
லாம்‌. (திருந்திய அமைப்பிலேயே அவற்றைத்‌ தருகிறேன்‌? 
இதில்‌ ஒன்றிலும்‌ புள்ளியும்‌ நெடிற்குறியும்‌ கிடையா). 
3. இதைக்‌ காண்கிற அல்லதுவாசிக்கிறதை 
கேட்கிற சகலமான பேர்களுக்கும்‌ ஆரோக்கிய 
மாக அறியப்‌ பண்ணுகிறதாவது. 


4, இந்த இலங்கையிலே கோப்பி யுண்டு 
பண்ணு தவிப்‌ பேர்‌ கொஞ்சக்‌ காலத்திலே நின்று 


46 


பலபல சம்ப: (வீ)ப்புக்களினாலேயும்‌ பாரபரிப்‌ 
பில்லாததினாலேயு மெத்தவுந்‌ தேவையாயிருக்கிற 
கோப்பி யுண்டாக்குதல்‌.! 


இவ்வாறு அது தொடர்ந்து செல்லுகின்றது. இதன்‌ 
அமைப்பினையும்‌ சொல்‌ வழக்கினையும்‌ பிற ஒலியியல்பு 
களையும்‌ அந்நாட்டு அறிஞர்கள்‌ ஆய்ந்து வருகின்றனர்‌. 
தமிழ்நாடு, இலங்கை என்ற மேற்கண்ட இரு நாடுகள்‌ 
மட்டுமின்றித்‌ தமிழ்‌ வழங்கிய-தமிழ்‌ மக்கள்‌ வாழ்ந்த- 
மலேயா, தென்னாப்பிரிக்கா, பர்மா முதலிய பல்வேறு 
இடங்களிலும்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்‌ 
கத்திலே தமிழ்‌ உரைநடை இந்த வகையில்‌ வளர்ச்சி 
அடைந்தது என்பதை நன்கு காணலாம்‌. அவற்றை 
யெல்லாம்‌ ஈண்டு நாம்‌ தொகுத்து விளக்கப்பெறின்‌, அவை 
எல்லையற்றுப்‌ பெருகிக்கொண்டே செல்லுமாதலின்‌, தொல்‌ 
காப்பியர்‌ காலந்‌ தொடங்கிப்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ தலைவாசலில்‌ கால்வைக்கும்‌ வரையில்‌ தமிழ்‌ உரை 
நடை வளர்ந்த வரலாற்று ஆய்வினை இந்த அளவோடு 
நிறுத்தி அமைவோம்‌. இனித்‌ தமிழ்‌ உரைநடை மிக அதிக 
மாக வளர்ந்த காலம்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு என 
அறிவோம்‌. அதற்குரிய காரணங்களையும்‌ சூழல்களையும்‌ 
ஆராய்வோம்‌. 


நாட்டு நிலை 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ 
அதற்குமுன்‌ ஒரு சில நூற்றாண்டுகளிலும்‌ தமிழ்‌ நாட்டு 
வரலாற்றிலும்‌ இந்திய வரலாற்றிலும்‌ பெரும்‌ மாற்றங்கள்‌ 
உண்டாகியிருப்பதைக்‌ காண்கிறோம்‌. முசுலீம்‌ ஆட்சியில்‌ 
நாட்டுத்‌ தலைமை 'தில்லி'யில்‌ அமைய, அதன்‌ அடிப்படை 
யில்‌, பலர்‌, நாட்டின்‌ பல்வேறு பாகங்களையும்‌ அங்கங்கே 
இருந்துகொண்டு ஆண்டார்கள்‌. மேலை நாட்டிலேயிருந்து 
போர்ச்சுக்கேசியரும்‌ அவருக்குப்பின்‌ டச்சுக்காரரும்‌ 


1... நீஹாம்‌! யேிரமாச, 401. 387, 1௦. 2, நற, 173, 174. 


409 


பிரெஞ்சுக்காரரும்‌, அங்கிலேயரும்‌ ஒருவர்பின்‌ ஒருவரர்க 
வாணிபத்தின்‌ பொருட்டு இந்நாட்டில்‌ கால்வைத்து, பின்‌ 
தம்‌ வளம்பெருத்கி, பிறகு ஆட்சியையே இங்கு நிலை 
நிறுத்தப்‌ போட்டியிட்டனர்‌. மேலும்‌ கிறித்தவ சமயம்‌ 
பரப்ப வந்த பாதிரிமாருள்‌ பலர்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வந்து பல்‌ 
வேறு இடங்களில்‌ தங்கி, அவர்தம்‌ சமயம்‌ வளரத்‌ தக்க 
வகையில்‌ பாடுபட்டனர்‌ என்பதையும்‌ முன்னரே கண்‌ 
டோம்‌. அவர்களுடன்‌ புதுவகையான சாதனங்களும்‌ 
வளரலாயின. ஓலையில்‌ எழுதிய நிலைமாறிக்‌ காகிதத்தில்‌ 
எழுதவும்‌, காகிதத்தில்‌ அச்சடிக்கவும்‌ தக்க பல்வேறு 
வசதிகள்‌ உண்டாயின. நாட்டுப்‌ பொருளாதார, சமுதாய, 
அரசியல்‌ வாழ்வு முறைகளிலும்‌ பல்வேறு வேறுபாடுகள்‌ 
உண்டாயின. நில அளவை, மக்கட்‌ பிரிவு முதலியவற்றி 
லும்‌ சில வேறுபாடுகள்‌ உண்டாயின. தமிழ்‌ நாட்டில்‌ 
இன்னும்‌ உண்டான மாற்றங்கள்‌ எத்தனை எத்தனையோ? 
இவற்றுக்கிடையில்‌ அரசாங்கத்தாரும்‌ சமயத்‌ தலைவர்களும்‌ 
சமூதாய அமைப்பாளர்களும்‌ பிறரும்‌ தத்தம்‌ கொள்கை, 
சமயநெறி, வாழ்வியல்‌, அரசியல்‌ முதலியவற்றை மக்‌ 
களிடையே பரப்ப முயன்றனர்‌. அந்த முயற்சிக்கு இந்‌ 
நாட்டு மொழியே அடிப்படைத்‌ தேவையாக அமைந்தது. 
பிற நாட்டு அரசாங்கம்‌ கால்கொள்ளத்‌ தொடங்கிய அந்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலே மக்கள்‌ தம்‌ தாய்‌ மொழி 
யாகிய தமிழிலேயே அவருடன்‌ தொடர்பு கொள்ள முடிந்‌ 
தது. அதற்குப்‌ பாட்டு நன்கு பயன்படவில்லை; உரை 
நடையே உற்றுழி உதவிற்று. எனவேதான்‌ சென்ற நூற்‌ 
ருண்டில்‌ உரைநடை தமிழ்நாட்டில்‌ அதிகமாக வளரத்‌ 
தொடங்கிற்று, மேலும்‌ கல்வி முறையும்‌, கதை எழுதுதல்‌ , 
நாளிதழ்‌, கிழமை, திங்கள்‌ வெளியீடுகள்‌ முதலியன அச்‌ 
சிட்டு மக்களிடை அறிவைப்‌ பரப்பும்‌ நல்லியக்கமும்‌ பத்‌ 
தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ நன்கு வளர்ச்சியடைத்தமை 
யைக்‌ காண்கிறோம்‌. இவற்றின்‌ அடிப்படையிலேயும்‌ பல 
உரைநடை நூல்கள்‌ எழுந்தன. பண்டைத்‌ தமிழ்‌ இலக்‌ 
கியங்களை உலகுக்கு உணர்த்தப்‌ பல நூல்களுக்கு-சிறப்‌ 


50 


பாக அறநூல்களுக்கு உரைகள்‌ எழுதத்‌ தொடங்கினர்‌ 
காவியங்களாக இருந்த பல இலக்கியங்களை எல்லா மக்‌ 
களும்‌ உணர்ந்து கொள்ளுமாறு வசன” நடையில்‌ எழு 
திய அறிஞரும்‌ பலர்‌ பண்டமாற்று, விற்பனை முதலியன 
பற்றி ஏற்பாடு செய்துகொள்ளவும்‌, விண்ணப்பம்‌ 
அறிக்கை முதலியன அமையவும்‌ உரைநடையே இடந்‌ 
தந்தது. அறிவியல்‌ வளர்ச்சி பற்றிய பல்வேறு கருத்துக்‌ 
களை மக்களிடம்‌ பரப்பத்‌ துணை செய்ததும்‌ இவ்வுரை 
நடையேயாகும்‌. இவ்வாறு சென்ற நூற்றாண்டில்‌ பல்வேறு 
சூழல்களால்‌ உரைநடை வளர்ந்ததோடு, தன்‌ வளர்ச்சி 
யுடன்‌ தமிழ்‌ நாட்டில்‌ பல்வேறு அமைப்புக்களையும்‌ கலை 
களையும்‌ சமயநெறி முறைகளையும்‌ அறிவியல்‌ உண்மை 
களையும்‌ பிறவற்றையும்‌ வளர்த்து உதவியது. 


பல மாற்றங்கள்‌ 


தமிழ்‌ நாட்டின்‌ இதயமாகிய தஞ்சை, 1799-இல்‌-பத்‌ 
தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தலைவாயிலில்‌-மராட்டிய 
மன்னரிடமிருந்து ஆங்கிலேயர்‌ கையில்‌ வீழ்ந்தது. அதற்கு 
முன்பும்‌ பின்பும்‌ தமிழ்நாடு முழுவதும்‌ அண்டை நாடு 
களாகிய மைசூர்‌, ஆந்திரம்‌ முதலிய பகுதிகளும்‌ அவர்‌ 
வசமாயின. தஞ்சையில்‌ வாழ்ந்த சரபோசி மன்னன்‌ 
(1798-1833) தன்‌ வாழ்நாளில்‌ மொழிக்கும்‌ அறிவு வளர்ச்‌ 
சிக்கும்‌ பல ஆக்கப்‌ பணிகள்‌ செய்துள்ளான்‌. இன்றும்‌ 
தஞ்சையிலுள்ள பெருநூல்‌ நிலையம்‌--சரஸ்வதி மஹால்‌ 
நூல்‌ நிலையம்‌ - அவன்‌ உருவாக்கியதேயாகும்‌. எனவே நம்‌ 
ஆய்வில்‌ அமையும்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ உண்டான அந்த நூல்நிலையம்‌ இன்றும்‌ 
நிலைத்து-இனியும்‌ ஓங்கி வளரத்‌ தக்க வகையில்‌--பல்வேறு 
துறைகளில்‌ நாட்டு மக்கள்‌ அறிவு ஆக்கம்‌ பெறப்‌ பணி 
புரிவதறிய மகிழ்ச்சி உண்டாகின்றதன்றோ? அக்காலத்‌ 
திலேயே அதில்‌ தமிழ்‌, வடமொழி முதலியவற்றில்‌ 22000 
நூல்கள்‌ இருந்தனவாம்‌. நாணயப்‌ பொருட்காட்சியும்‌ 
அவன்‌ அமைத்திருந்தான்‌. பல நாடகங்கள்‌ எழுதவும்‌ 
அவன்‌ உதவினான்‌; அந்தணர்களுக்குத்‌ தானங்கள்‌ செய்‌ 


| 


தான்‌. கிராமங்களில்‌ “நாட்டுக்‌ கணக்கு அமைக்க அவன்‌ 
உண்டாக்கிய கிராம முனுசீப்‌, கணக்கப்பிள்ளை அமைப்பே 
இன் றளவும்‌ வாழ்ந்து வருகின்றது. நாட்டில்‌ பல பாகங்‌ 
களிலும்‌ நில அமைப்பு, நிலப்பிரிவு, நிலதானம்‌ அளித்து 
வரையறுத்தல்‌ ஆகிய பல சீர்திருத்தங்கள்‌ அந்த நூற்றாண்‌ 
டின்‌ தொடக்கத்தில்‌ ஆங்கிலக்‌ கம்பெனி ஆட்சியாளரால்‌ 
ஏற்றுச்‌ செயலாக்கப்பெற்றன. அக்காலத்தை ஓட்டியும்‌ 
அதற்குமுன்‌ ஆண்ட விசயநகர, நாயக்க மன்னர்‌ ஆட்‌ 
சியை ஒட்டியும்‌ அதுவரை நாட்டில்‌ காணப்பெறாத நானா 
வித சாதிகள்‌ நாட்டில்‌ உண்டாயின. அவை பற்றிய வர 
லாறு முதலியனவும்‌ தமிழ்‌ உரைநடை.யில்‌ எழுதப்‌ பெற்‌ 
றுள்ளன. 
வந்தவர்‌ கற்றனர்‌ 

வந்தவருள்‌ பிற நாட்டவராகிய ஆங்கிலேயர்‌ இந்‌ 
நாட்டை ஆளத்‌ தொடங்கும்போது ஓர்‌ உண்மையை 
உணர்ந்தனர்‌. முதலில்‌ “நாட்டு மக்கள்‌ தாய்‌ மொழியி 
லேயே தம்‌ வழியை அமைத்துக்‌ கொள்ளலே நல்ல வழி'. 
என அவர்கள்‌ உணர்ந்தனர்‌, சமய வரலாற்று உண்மை 
களை ஆராய்ந்து உணர்வார்‌ கண்ட முடிவும்‌ அதுதானே." 
இந்த அடிப்படையில்‌ ஆளவந்த ஆங்கிலேயர்‌ மட்டு 
மின்றி, சமயம்‌ பரப்ப வந்த சமய போதகர்களும்‌ தம்‌ 
செயல்களையும்‌ எழுத்துக்களையும்‌ தமிழரோடும்‌ தமிழோடும்‌ 
இணைத்துக்‌ கொண்டனர்‌. இவ்வுண்‌ மையைப்‌ பதினேழாம்‌ 
நூற்றாண்டில்‌ சமயப்‌ போதகராக வந்த தத்துவ போதகர்‌ 
(௩௦% 06 14111) வாழ்வைக்‌ குறிக்கும்போது, மறைத்‌ 
திரு ௪. இராசமாணிக்கம்‌ அவர்கள்‌ குறித்துள்ளார்கள்‌, 





1. (8௨) 706 0000127018 00111116, 101 2610181105, 1௦ 
9068 41617 18ரத0௨த6, ர்‌ 1ம்‌ 1% ரார0ர6 8ம்‌ 11076 
1160688879 10 1186 8150 $0 181 01 ௦00016160ம (1,8௦ஜு826, 
1001011610, நீ. 463) 

0) 716 கறற1108110% 07 ரர 100(1008 ௦7 ஜம 1௦ 


௦7101431 11427கர்‌மாக 1ம்‌ ௨௮. 1 56]37 811101 018110த 61260% 
(1418-9714. 0. &ணர்றதம்‌01, ம, 406). 


52 


தமிழ்‌ மக்களோடு பழக இன்றியமையாது 
துணை புரியும்‌ தமிழ்‌ மொழியை இராப்பகலாகப்‌ 
பயின்றார்‌. ஆறு மாதத்திற்குப்‌ பிறகு எவர்‌ உதவியு 
மின்றி எந்தத்‌ தலைப்புப்‌ பற்றியும்‌ பல மணிக்‌ 
கணக்காக உரையாட அவரால்‌ முடிந்தது. அந்த 
அளவுக்கு மொழிப்‌ பயிற்சி பெற்றார்‌. .. தமிழ்‌ 
மொழி முனிவரது மனத்தைக்‌ கவர்ந்தது, அழகு 
மிகுந்து வளப்பம்‌ பொருந்தி மிகவும்‌ பண்பட்டு 
விளங்குவது” என்று மேலை நாட்டவருக்குத்‌ 
தமிழை அறிமுகப்படுத்துகிறார்‌. விரைவில்‌ தாய்‌ 
மொழியான இத்தாலிய மொழியும்‌, படித்த 
போர்த்துக்கீசிய மொழியும்‌ மறந்து போயின, 
அவற்றிற்குப்‌ பதிலாகத்‌ தமிழ்மொழி ஓன்றே 
அவர்‌ கருத்துக்களை வெளியிடும்‌ கருவி மொழி 
யாக அமையலாயிற்று, இம்மொழியில்‌ பேசுவ 
தோடு அமையாது 1607ஆம்‌ ஆண்டு தொடங்கி 
1655ஆம்‌ ஆண்டு சனவரி 16ஆம்‌ நாள்‌-உயிர்‌ 
துறக்கும்‌ வரை அரிய பெரிய நூல்களைத்‌ தமிழி 
லும்‌ சமஸ்கிருதத்திலும்‌ தெலுங்கு மொழியிலும்‌ 
இயற்றினார்‌. ! 


இந்த நிலை தத்துவ போதகர்‌ மாட்டு மட்டுமின்றி, அந்த 
நூற்றாண்டிலும்‌ அடுத்த ஓரிரு நூற்றாண்டுகளிலும்‌ இந்தி 
யாவுக்கு வந்த மேலை நாட்டு அறிஞர்‌ மாட்டு உண்மையாக 
விளங்கிற்று. இந்த அடிப்படையில்‌, நாம்‌ மேலை நாட்டி 
லிருந்து, பல்வேறு வகையில்‌ இத்தமிழ்‌ நாட்டுக்கு வந்த 
மெக்கன்சி (1780%81216), வில்சன்‌ (11. ]நீ 9711601): 
ஜான்‌ முர்டாக்‌ (1௦1. ]மயாம௦௦%) முதலிய அறிஞர்தம்‌ அரிய 
தொண்டினைக்‌ காண முடிகின்றது. பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ நிலவிய 
பல்வேறு இலக்கிய இலக்கண நூல்களையும்‌, உரைநடை 
வளர்ச்சியினையும்‌, பிறநாட்டு எழுத்துக்களையும்‌ இவர்கள்‌ 
வழியே நம்மால்‌ அறிந்துகொள்ள முடிகின்றது. அப்படியே 


1. ஞானோபதேசம்‌-முன்னுரை 111 & 19, 


53 


இவர்‌ போன்றோர்‌--சிறப்பாக கால்டுவெல்‌, போப்‌, வீரமா 
முனிவர்‌, சீகன்பால்கு முதலியோரால்‌ தமிழின்‌ சிறப்பு, 
தொன்மை, வளன்‌. வற்றாநிலை பற்றியும்‌ அறிந்துகொள்ள 
முடிகின்றது. இவர்களைப்‌ பற்றியெல்லாம்‌ தொடர்ந்து 
காண இருக்கின்றோமாதலின்‌ இன்று இந்த அளவில்‌ இவர்‌ 
'களைப்பற்றி நின்று மேலே செல்லலாம்‌. 


மேலை நாட்டு ஆட்சியாளர்கள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ மட்டு 
மன்றித்‌ தமிழர்‌ பெரும்பான்மையினராக. வாழ்ந்த 
இலங்கை, மலேயா முதலிய பகுதிகளிலும்‌ தமிழில்‌ 
அறிக்கை முதலியவற்றை வெளியிட்டனர்‌. இலங்கை 
அறிக்கை ஒன்றை முன்னரே கண்டோம்‌. மற்றும்‌ 
இரயில்வே, தபால்‌, தந்தி முதலிய வசதீகள்‌ உண்டான 
காரணமும்‌ கடந்த நூற்றாண்டில்‌ உண்டான பல்வேறு 
நாட்டு, சமூதாய மாறுதல்களும்‌ தமிழ்‌ உரைநடை வளர 
உதவின. மேலை நாட்டினர்‌ வாணிபம்‌, தொழில்‌, வங்கி 
(பணவகம்‌) முதலியன வளர்த்த காரணத்தாலும்‌ எடை 
(நிறுத்தல்‌, முகத்தல்‌), அளவு, நாள்‌ காட்டி, பஞ்சாங்கம்‌, 
நாணயம்‌ முதலியன நாட்டு நிலைக்கேற்ப அமைந்த புழக்‌ 
கத்தில்‌ வந்து விட்டதாலும்‌ அவ்வத்துறை பற்றிய தமிழ்‌ 
அறிக்கைகள்‌ வெளி வரக்‌ காரணமாயின; அவையும்‌ 
பெரும்பாலும்‌ உரைநடையிலேயே அமைந்தன. இவை 
யெல்லாம்‌ திப்புசுல்தான்‌ காலத்திலும்‌ அதற்கு முன்பும்‌ 
இருந்தன வென்றாலும்‌, 1799-இல்‌ சரபோசி-வெல்லஸ்லி 
யின்‌ தஞ்சை ஒப்பந்தத்துக்குப்‌ பிறகே--தமிழ்‌ நாட்டின்‌ 
பெரும்பகுதி ஆங்கிலக்‌ கம்பெனி ஆட்சிக்கு வந்த பிறகே 
_ செப்பம்‌ செய்யப்‌ பெற்றன; இவற்றுடன்‌ அறங்கூறு 
அவையங்களாகிய நீதி மன்றங்களும்‌, நாட்டாட்சி, 
ஊராட்சி, நகராட்சி மன்றங்களும்‌ தோன்றி வளர்ந்து நிலை 
பெற்ற காரணத்தால்‌ அவ்வத்துறை பற்றிய அறிக்கைகள்‌, 
விண்ணப்பங்கள்‌, விளக்கங்கள்‌ முதலியன தமிழ்‌ உரை 
நடையில்‌ தோன்ற, உரைநடை வளர்ச்சி பெற்றது. 


பத்தொன்‌ பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ நாட்டு 
மக்களோடு பழகிய மேலை நாட்டார்‌-சிறப்பாக ஆங்கிலே 


54 


யர்‌ தாம்‌--இவ்வாறு இந்நாட்டு மக்களைப்‌ பற்றியும்‌ 
அவர்தம்‌ சமுதாயச்‌ சீர்கேடுகளைப்‌ பற்றியும்‌ குறித்‌ 
துள்ளனர்‌. நல்ல இயற்கை வளமுடைய நாட்டு மக்கள்‌ 
பல சூழல்களால்‌--வாழ்க்கை அமைப்பு முறைகளால்‌-- 
சமுதாய வேறுபாடுகளால்‌ நிலைகெடுகின்றனர்‌''! என்றும்‌, 
அரச அரண்மனையைக்‌ காணாது ஏழை மக்கள்‌ குடிசை 
யைக்‌ காணல்‌ வேண்டும்‌; அவர்களுக்கு உரிமை வழங்‌ 
கும்‌ ஆட்சி அமைய வேண்டும்‌” என்றும்‌, “மக்கள்‌ 
அடிமை வாழ்வு நாட்டு வாணிபத்தை வளர்க்கவில்லை; 
அம்மக்களிடையில்‌ படிக்கும்‌ நிலையிலும்‌ கல்வி அமைப்பி 
லும்‌ ஏற்றத்‌ தாழ்வு கூடாது” என்றும்‌ பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டில்‌ ஆளுவோர்‌ கொள்ள வேண்டிய வரன்‌ முறை, 
நாட்டுநிலை முதலியவற்றை விளக்கியுள்ளனர்‌. இந்தச்‌ 
சூழலிலேதான்‌ நாமும்‌ நுழைந்து அந்த நூற்றாண்டின்‌ 
தமிழ்‌ உரைநடை வளர்ச்சியைக்‌ காண நிற்கின்றோம்‌. 
1797 ஆம்‌ ஆண்டில்‌ ஆங்கிலேயர்‌ இந்நாட்டுப்‌ பல்வேறு 
வகை நிலைகளை ஆராய ஒரு குழுவினை ஏற்படுத்திப்‌ பல 
உண்மைகளைக்‌ கண்டனர்‌. சிவில்‌, கிரீமினல்‌ அமைப்பு 
முறை செம்மை செய்யப்பெற்ற காலமும்‌ அதுவே. 


கல்வி, தொழில்‌ முதலியலற்றிலும்‌ அக்காலம்‌, நாடு 
தலைதூக்கி வளர ஆரம்பித்த காலமாகும்‌. கிறித்துவ சம 
யத்தவர்‌ அக்காலத்தில்‌ நாட்டின்‌ பல பாகங்களிலும்‌ கால்‌ 
கொண்டு வளரத்‌ தொடங்க, 'செல்விருந்தோம்பி வரு 
விருந்து நோக்கும்‌' தமிழ்‌ மக்களும்‌ மன்னரும்‌ அவர்கள்‌ 
இருக்கவும்‌ வளரவும்‌ தம்‌ சமயத்தை வளர்க்கவும்‌ உதவி 
னர்‌. மேலே கண்டபடி நம்‌ நாட்டிற்கு வந்த பல்வேறு 
மேலை நாட்டு மக்கள்‌ இந்நாட்டுக்‌ கலை, வாழ்வு, செயல்‌ 
முறைகளை ஆராய்ந்து வெளியிட்டுத்‌ தாமும்‌ பயன்‌ பெற 
லாயினர்‌. நாட்டு ஆட்சி முறையிலேயும்‌ பல மாற்றங்கள்‌ 
நேர்ந்தன. 1784 இல்‌ கவர்னர்‌-ஜெனரலுக்கு முழு உரிமை 





1. 816 ரோ, 1797, 
2. இன்கா ரர, 1813, 
3. சிகா நக்‌11]) 1820. 


௮4; 


தந்தனர்‌ *கம்பெனியார்‌'. 1858 இல்‌ விக்டோரியா ம்கா 
ராணியார்‌ நேரடியாக நாட்டாட்சியை ஏற்றவரையில்‌, 
கம்பெனியின்‌ கீழ்‌, கவர்னர்‌-ஜெனரல்‌ ஆட்சியே 
தொடர்ந்து வந்தென அறிகிறோம்‌. ப 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ நாட்டு நீதி பற்றிய பல 
திருத்தங்கள்‌ உண்டாயின. பலப்பல சட்டங்களும்‌ நீதி 
மன்றங்களும்‌ உண்டாக்கப்‌ பெற்றன, அவை பற்றிய 
குறிப்புக்கள்‌ பல தமிழில்‌ -- உரைநடையில்‌ -- பொது 
மக்கள்‌ உணர்ந்து கொள்ள அவ்வப்போது வெளிவந்‌ 
துள்ளன. 1802-06 இல்‌ நாட்டு நீதி பற்றிய பொது 
அமைப்புச்‌ சட்டமே உருவாயிற்று, 1700இல்‌ சிவில்‌ கிரி 
மினல்‌ சட்டம்‌ வந்தபோதிலும்‌ அது செம்மையாக்கப்‌ 
பெற்றது சென்ற நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலேயாம்‌, 
சென்னை மாநிலம்‌ 1,40,000 சதுரமைல்‌ உடையதாய்‌ 
1808 இல்‌ (பல மொழி மாநிலமாய்‌) அமைக்கப்‌ பெற்றது, 
அரசாங்கக்‌ கவர்னர்‌, இருவர்‌ அல்லது மூவர்‌ கொண்ட 
குழுவோடு தம்‌ ஆட்சியை நடத்தினர்‌. 'சூரி? (மார) முறை 
1827 இல்‌ நாட்டில்‌ கொண்டுவரப்‌ பெற்றது. 1816 இல்‌ 
நடுவர்‌, குற்ற விசாரணையாளர்‌ (10026 & ]ர8த191க16) 
வேறுபடுத்தப்‌ பெற்றனர்‌, 1845 இல்‌ மாவட்ட நீதி மன்றங்‌ 
கள்‌ உருவாயின. நில உரிமையும்‌ செம்மைப்‌ பகுப்புச்‌ 
சட்டமும்‌ (1,8௩0 5211ம்‌) 1820-27 இல்‌ உருவாயின, 
1833 இல்‌ நாட்டு மக்கள்‌ யாரும்‌ எப்பதவியும்‌ பெறலாம்‌ 
எனச்‌ சட்டத்தால்‌ உரிமை வழங்கினர்‌. ஆங்கிலேயப்‌ 
பாராளுமன்ற நேரடி ஆட்சி 1858 இல்‌ தொடங்கிற்று 
கிராம ஆட்சி அமைப்பு 1877 இல்‌ உருவாயிற்று. இரெயில்‌ 
வேக்கள்‌ 1853 இல்‌ தோன்றலாயின. இந்திய பீனல்கோடு 
சட்டம்‌ 1861 இல்‌ அமைக்கப்‌ பெற்றது. இவ்வாறு நாட்‌ 
டாட்சியிலும்‌ ஆணை அறப்‌ பிரிவுகளிலும்‌ உண்டான 
பல்வேறு மாறுதல்களைத்‌ தமிழ்‌ உரைநடையிலே அவ்வப்‌ 
போது வந்த அரசாங்க இதழ்களிலும்‌, தனி அறிக்கை 
களிலும்‌ வெளியிட்டனர்‌. அவற்றுள்‌ ஒருசில பின்பு 
காணலாம்‌. 


56' 


அச்சுப்பொறி 


மொழியின்‌ அடிப்படைக்கு ஆதாரமான மற்றொன்றை 
ஈண்டு எண்ணலாம்‌. இந்த ஆய்வுக்குரிய நூற்றாண்டில்‌ 
மொழி வளர்ச்சியை அளவில்‌ அதிகமாக வளர்த்த 
பெருமை அச்சுப்‌ பொறிக்கும்‌ உண்டு. மேலை நாட்டி 
லிருந்து கிறித்துவ சமயம்‌ வளர்க்க வந்தவர்கள்‌ தம்‌ சமயம்‌ 
வளர்க்க வேண்டி நூல்கள்‌ அச்சிட, சில அச்சுச்சாலைகளை 
முன்னரே அமைத்தனர்‌ என்றாலும்‌ இந்த நூற்றாண்டில்‌ 
அது பெருகிற்று. இந்தியாவிலேயே முதல்‌ முதல்‌ அச்சான 
நூல்‌ தமிழ்‌ நாலே (6-9-1356 இல்‌ முதல்‌ முதல்‌ கோவாவில்‌ 
அச்சகம்‌ அமைக்கப்பெற்றது), 1578 ஆம்‌ ஆண்டிலே 
இந்தியாவிலேயே கொல்லத்தில்‌ செய்யப்பட்ட எழுத்துக்‌ 
களைக்கொண்டு (11018 1306 ௦1 ] யக்கா 161175) ஒரு 
நூலை மேலைக்‌ கட.ற்கரையில்‌ (அம்பலக்காடு) அச்சிட்ட 
னர்‌ (அக்காலத்தில்‌ மேலை நாட்டினர்‌ தமிழ்‌ நாட்டை 
“மலபார்‌' என்றும்‌ தமிழை *'மலபார்‌ மொழி” என்றும்‌ 
அழைத்தனர்‌). அந்த முதல்‌ நூல்‌ கத்தோலிக்கர்‌ நூலா 
கிய தம்பிரான்‌ வணக்கம்‌'! என்பதாகும்‌, அதன்‌ பிரதி 
ஒன்று அமெரிக்க ஐக்கிய நாட்டில்‌ ஹார்வர்டு? பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ உள்ளதாம்‌,” பின்‌ 1586 இல்‌ வேறுசில நூல்கள்‌ 
அச்சாயின. நகரங்களிலும்‌ சென்னையில்தான்‌ 1711 இல்‌ 
முதல்‌ முதல்‌ அச்சகம்‌ உண்டாயிற்று. (கல்கத்தாவில்‌ 
1779 இல்‌ உண்டாயிற்று.) 16ஆம்‌ நூற்றாண்டில்‌ பதின்‌ 
மூன்று உரைநடை தூல்களும்‌ 17 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
21 உரைநடை நூல்களும்‌ ஆகியவை, தமிழ்க்‌ கத்தோ 
லிக்க நூல்களாக வெளியாயின எனக்‌ கணக்கிட்டுள்ள 
னர்‌. தரங்கம்பாடி*, யாழ்ப்பாணம்‌ முதலிய இடங்களி 
லும்‌ சென்னையிலும்‌ கிறித்துவ சமய நூல்கள்‌ சென்ற 
நூற்றாண்டில்‌ பல அச்சாயின, தாங்கம்‌ பாடியில்‌ சீகன்‌ 
பால்கு ஜயர்‌ (1683-1719) நல்ல நால்களை அச்சிட்ட 
னர்‌. 3-1-1714 இல்‌ புதிய ஏற்பாடு அச்சிடப்பெற்றது. 
டர டெஎட்ரினா சிஸ்டா (001(7180 போக கிறிஸ்தியானி வணக்கம்‌) 


2. பிகாரகாம்‌. 3. வணக்கம்‌--புதிய பதிப்பு--1963, முன்னுரை 
4, நரகர்‌ ]2165100 1 25-6-1683. 





57 


1761 இல்‌ புதுவையில்‌ அச்சகம்‌ தோன்றிற்று. சென்னையில்‌ 
புதிதாக 1786 இல்‌ வேப்பேரியில்‌ அச்சகம்‌ உண்டாக 
அதில்‌ சென்ற நூற்றாண்டில்‌ பல உரைநடை நூல்கள்‌ 
அச்சாயின. அக்காலத்திய அச்செழுத்துக்கள்‌ 1870 வரை 
வழக்கத்தில்‌ இருந்தன. இதன்‌ வளர்ச்சி அடிப்படையை 
ஆராயின்‌ சென்னை மாநிலத்தில்‌ சென்ற நூற்றாண்டில்‌ 
சுமார்‌ இருநூறு (198) அச்சகங்கள்‌ இருந்தன எனக்‌ காண 
முடிகின்றது. தனியார்‌ மட்டுமின்றி அரசாங்கச்‌ சார்பான 
குறிப்புகள்‌ முதலியவற்றை அச்சிட, அவர்களும்‌ அச்சகங்‌ 
கள்‌ அமைத்தமை அறிகிறோம்‌. அவ்வச்சகங்களையும்‌ 
அவற்றின்‌ வழி வெளி வந்த இதழ்‌ தூல்களையும்‌ பற்றி 
ஆராய 1878 முதல்‌ 1900 வரை இரகசியத்‌ தனிக்‌ குழுக்கள்‌ 
(6. 1[.௰.) இருந்தனவாம்‌. இவைபற்றி யெல்லாம்‌ சிறு 
நூல்களும்‌ ஆய்வுகளும்‌ தற்போது வெளிவருகின்றன." 


இதழ்கள்‌ 

இந்த அச்சக அடிப்படையில்‌ பல்வேறு இதழ்களும்‌ 
செய்தித்தாள்‌ களும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ வெளி வந்தன. 
தமிழில்‌ இருபதுக்கு மேலான இதழ்கள்‌ இருந்தன. அர 
சாங்க இதழ்கள்‌ ஆங்கிலத்தில்‌ மட்டுமின்றி, தமிழ்‌ முதலிய 
இந்நாட்டு மொழிகளிலும்‌ விளக்கம்‌ தந்தன. அவ்வப்‌ 
போது உண்டான சட்டங்கள்‌, விதிகள்‌, விளக்கங்களைத்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ வெளியிட்டுள்ளார்கள்‌.முதலில்‌ இதழ்கள்‌ 
வெறும்‌ செய்திகள்‌ மட்டும்‌ தாங்கி வெளிவந்தன. 1775இல்‌ 
முதல்‌ முயற்சி நடைபெற்றது. பிறகு முதல்‌ இதழ்‌ சர்‌ 
ஆர்ச்சிபால்டு காம்பல்‌ (517 க£ா௦௱10௨18 ௦00௨11) கவர்‌ 
னராக இருந்த காலத்தில்‌ (1786-1789) பெரும்பாலும்‌ ஆங்‌ 
கிலமும்‌ ஓரளவு தமிழும்‌ கொண்டு வெளிவந்தது”(இந்தியா 





1. 1167 த 1255 11 101௧ நீர க்றகார்‌ 75168 1011௭ 
(௦033). 


2. 1௧:௨6 லோரே 11 17785. 
க்‌ 


58 


வில்‌ முதல்‌ ஆங்கில இதழ்‌ 1780 இல்‌ கல்கத்தாவில்‌ வெளி 
வந்தது). 1830 வரை தமிழில்‌ தனி இதழ்கள்‌ தொடங்கப்‌ 
பெறவில்லை. அதற்குப்‌ பிறகு, சில இதழ்கள்‌ வெளிவந்‌ 
தன. (வங்காள மொழில்‌ தான்‌ முதல்‌ நாட்டு மொழி இதழ்‌ 
1816 இல்‌ வெளிவந்தது). சென்ற நூற்றாண்டின்‌ தலைவாயி 
லில்‌, 1799இல்‌ (13--5--1799), கவர்னர்‌-செனரல்‌,பத்திரிகை 
உரிமையாளர்‌, ஆசிரியர்‌ முதலியோர்‌ பற்றிய குறிப்புக 
கள்‌ (கடைசி பக்கம்‌ அச்சிடுவது) வெளிட வேண்டிய 
உத்தரவைப்‌ பிறப்பீத்தனர்‌. அரசாங்க வெளியீடு (1:01 51. 
(060126 082616) 4--1--1832 இல்‌ வெளிவந்தது. அக்கால 
ஆட்சியாளர்‌ லூஷிங்டன்‌ (8. &. 10511210௦0) ஆவர்‌. இத்‌ 
தகைய இதழ்கள்‌ பற்றி அரசாங்கம்‌ சென்ற நூற்றாண்டில்‌ 
பல்வேறு கட்டுபாடுகளை உண்டாக்கியும்‌, தளர்த்தியும்‌, 
வளர்த்தும்‌ வந்துள்ளது. அவற்றால்‌ சிற்சில வேளைகளில்‌ 
நலிவும்‌ தாழ்வும்‌ உண்டான போதிலும்‌ அக்கால உணர்‌ 
வுடை மக்களின்‌ விடாமுயற்சியே இன்று தமிழ்‌ நாட்டில்‌ 
எண்ணற்ற தமிழ்‌ இதழ்களையும்‌ அவற்றின்வழித்‌ தமிழ்‌ 
உரைநடை வளர்ச்சியையும்‌ காணமுடிகின்றது. அவற்றுக்‌ 
குப்‌ பலவகை அஞ்சல்‌ சலுகை முதலியனவும்‌ தரப்‌ 
பெற்றமை காண்கின்றோம்‌. இலவச அஞ்சல்‌ முறையும்‌ சில 
காலம்‌ இருந்திருக்கிறது. 

சென்னை மாநிலத்தில்‌ தமிழிலும்‌ தெலுங்கிலும்‌ ஆங்‌ 
கிலத்திலும்‌ சில பத்திரிகைகள்‌ வெளிவரலாயின, வித்தி 
யார்த்தி (18386 அல்லது 40), இந்து (1878), சுதேசமித்திரன்‌ 
(1882), மெயில்‌ (15-12-1867), ராஜவர்த்தி போதினி (1855), 
தினவர்த்தமானி (2-12-1814), கிறிஸ்தவ மறுப்பு (1814) 
முதலியன அவை. காங்கிரஸ்‌ 1885 இல்‌ தோன்றிய 
பிறகு உரிமை உணர்ச்சி மிக்குத்‌ தமிழில்‌ பல கட்டுரைகள்‌ 
வந்தன. சென்ற நூற்றாண்டு முழுதும்‌ பத்திரிகைக்‌ கட்டுப்‌ 
பாடு அதிகமாக இருந்தது எனலாம்‌. 'கம்பெனி' ஆட்சியில்‌ 
(1785-1857) பல கட்டுப்பாடுகள்‌ இருந்தன. 1816 வரை: 
அதிகக்‌ கட்டுப்பாடுகள்‌ இருந்தன; 1818-23 இல்‌ சில 
தளர்த்தப்பெற்றன. 1823-28 வரை மிகக்‌ கடுமையாக 
இருந்தது. 1835-57 இல்‌ பல சீர்திருத்தங்கள்‌ செய்யப்‌ 


59 


பெற்றன. ஆங்கிலப்‌ பாராளுமன்ற நேரடி ஆட்சிக்கு 
வந்த பிறகும்‌ (1857) இத்துறையில்‌ பல மாருட்டங்கள்‌ 
வந்தன. இவைகளுக்கிடையில்‌ பல இதழ்கள்‌ தமிழையும்‌ 
தமிழ்‌ உரைநடையையும்‌ வளர்த்தன. தமிழ்‌ நாட்டில்‌ மட்டு 
மன்றி இலங்கை, மலேயா முதலிய நாடுகளிலும்‌ இதழ்கள்‌ 
பல தோன்றி வாழ்ந்தன. 


சமயத்‌ துறை 


சமயத்‌ துறையும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ தமிழ்‌ வளர்ச்‌ 
சிக்கு-சிறப்பாக உரைநடை வளர்ச்சிக்கு-உதவியது. 
கிறத்தவர்‌ அச்சக வழியும்‌ விவிலிய நூல்மொழி பெயர்ப்பு 
வழியும்‌ செய்த தொண்டினைக்‌ கண்டோம்‌. தஞ்சைச்‌ சர 
போசி அச்சமயத்தாருக்கு நன்கு உதவினன்‌. கிறித்தவ 
சமய அச்சகம்‌ (600113 1௦7 (16 1008281100 ௦1 சோர்‌ [ஹு 
1101412026) 1/11 இல்‌ அச்சகம்‌ அமைத்தது. தம்‌ சமய 
நூல்களை எழுதி வெளியிட்டது. அந்நூல்கள்‌ யாவும்‌ உரை 
நடை நூல்களே. செத்வார்ட்‌ (512 1728-1798) பல 
வகையில்‌ இத்துறையில்‌ உழைத்தமை காண்கிறோம்‌, 
நாகையில்‌ டேனிஷ்‌ மிஷன்‌, தரங்கம்பாடி அச்சகம்‌, 
புதுவையில்‌ அச்சுக்கூடம்‌ இவ்வாறு பலவிடங்களில்‌ 
கிறித்தவர்‌ சென்ற நூற்றாண்டின்‌ முன்னும்‌ தொடக்கத்தும்‌ 
பல உரைநடை நூல்களை வெளியிட்டனர்‌. மேலும்‌ அதற்கு 
முன்‌ வாழ்ந்த வீரமா முனிவர்‌ முதலியவர்‌ எழுதிய நூல்களை 
வெளியிட்டனர்‌. பிற்பகுதியில்‌ பல மொழி பெயர்ப்பு நூல்‌ 
களும்‌, பாட நூல்களும்‌, : அறிவியல்‌ நூல்களும்‌ இவர்‌ 
களால்‌ வெளியிடப்‌ பெற்றன. புராட்டஸ்டண்டு கிறித்தவர்‌ 
களும்‌ தம்‌ நூல்‌ வெளியீடுகளால்‌ சிறந்த தொண்டினை இந்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ செய்துள்ளனர்‌. புதிதாக வந்த 
இந்தச்‌ சமயத்தார்‌ இவ்வாறு வெளியீடுகளைக்‌ கொண்டு 
வந்தபோது, இங்கேயே தோன்றி வளர்ந்த சைவ சமயத்த 
வரும்‌ பிற வேதாந்த வைதீக சமயத்தாரும்‌ வாளாயிருப்பார்‌ 





1, 161096 1 வுல 1. டே றக], நச்‌... 


60' 


களோ? கிறித்தவ சமயத்துக்கு மாறாகப்‌ பல்வேறு உரை 
நடை நூல்களை உண்டாக்கியதோடு, தம்‌ சமய உண்மை 
களின்‌ அடிப்படையில்‌ சில நல்ல எளிய உரைநடை நூல்‌ 
களை மக்கள்‌ முன்‌ வைத்தனர்‌. ஆறுமுக நாவலர்‌ முதலிய 
வர்கள்‌ விவிலிய நூலைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து உதவிய 
தோடு, சைவசமயம்‌ பற்றி எளிய வகையில்‌ பல நூல்களை 
வெளியிட்டுள்ளனர்‌.தமக்கெனச்‌ சொந்த அச்சகம்‌அமைத்‌ 
துக்‌ கொண்டு அவர்‌ வெளியிட்ட நூல்களுள்‌ பல இன்றும்‌ 
வாழ்கின்றன. அவை பற்றிப்‌ பின்பு காணலாம்‌, வைணர்‌ 
களும்‌ வேதாந்த வைதீகரும்‌ அவ்வாறே பல நூல்களை 
உரை நடையில்‌ எழுதினர்‌. இவையனைத்தும்‌ வடமொழிச்‌ 
சொற்களை அதிகம்‌ பெற்றுள்ளன. வரவர அதன்‌ அளவு 
குறைந்துள்ளமையினையும்‌ அறிகிறோம்‌. இவ்வாறு சமயத்‌ 
துறையும்‌ சென்ற நூற்றாண்டின்‌ தமிழ்‌ உரைநடையை 
வளர்த்தது. 
இலக்கியம்‌ 

இலக்கியமும்‌ அதன்‌ வளர்ச்சியும்‌ உரைநடைக்குத்‌ 
தொண்டாற்றிய தறிவோம்‌. பல பாட நூல்கள்‌ உரை 
நடை அல்லது வசனத்தில்‌ எமுதப்‌ பெற்றன. பலவற்றி 
ற்கு உரைகளும்‌ இந்த நூற்றாண்டில்‌ எழுதினவர்‌ பல்லோர்‌, 
சொற்களுக்கும்‌, தொடர்களுக்கும்‌ நூற்பாவிற்கும்‌ பேருரை 
கள்‌ எழுதிக்‌ குவித்த காலம்‌ இந்தப்‌ பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
ருண்டேயாம்‌. இவற்றை யன்றி, மேலை நாட்டினர்‌ சார்பால்‌ 
அறிவியல்‌ வளர வளர அவற்றின்‌ வழி வெளிவந்த ஆங்கி 
லம்‌ முதலிய மொழிகளில்‌ வரும்‌ நூல்களை மொழி 
பெயர்த்தோ, விளக்கியோ, சுருக்கியோ பலப்பல உரை 
நடை நூல்கள்‌ வெளிவந்தன. பல மேலை நாட்டு இலக்‌ 
கியங்களையும்‌ இலக்கிய வளம்‌ செறிந்த நாடகம்‌ முதலிய 
வற்றையும்‌ தழுவியும்‌ தொட்டும்‌, ஏற்றும்‌ குறைத்தும்‌ பல்‌ 
வேறு உரை நடை நூல்களும்‌ வெளிவந்தன, தமிழ்‌ 
_ நாட்டு மருத்துவம்‌, சோதிடம்‌ முதலிய பல்வேறு கலை 
கள்‌ பற்றியும்‌ பல நூல்கள்‌ மக்கள்முன்‌ வைக்கப்பெற்றன. 
பொதுவாகச்‌ சமயம்‌, இலக்கியம்‌, கலை, வாழ்வியல்‌, 
மொழி, அரசியல்‌ ழூதலிய எல்லாத்‌ துறை 


61 


களிலும்‌ அறிவும்‌ விளக்கமும்‌ பெற்ற அறிஞர்‌ 'தாம்‌ பெற்ற 
இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌” என்ற உணர்வில்‌ தத்தம்‌ 
கருத்தை ஏட்டில்‌ வடித்து அச்சுப்‌ பொறியின்‌ துணையால்‌ 
நாட்டில்‌ உலவ விட்டனர்‌. (அந்நூல்களின்‌ சொற்களை 
விளக்கும்‌ அகராதிகளும்‌ அக்காலத்தில்‌ வெளி வந்தன.) 
அவை மக்கள்‌ மனத்தை-பெரும்பாலும்‌ பொதுமக்கள்‌ 
மனத்தை-கவரும்‌ வையில்‌ அமைய வேண்டுமென 
முயன்றமையால்‌ அவ்வாசிரியர்கள்‌ பெரும்பாலான வற்றை 
உரை நடையிலேயே எழுதி வெளியிட்டுள்ளனர்‌. கிராமங்‌ 
களில்‌ வழங்கும்‌ சிறுகதைகள்‌,கற்பனைக்‌ கதைகள்‌, கதைப்‌ 
பாட்டுகள்‌, வேடிக்கை விடுகதைகள்‌, நல்லதங்காள்‌ கதை 
முதலியன பாட்டா உரையா எனப்‌ பகுக்க முடியாதவை 
என எத்தனையோ வகையில்‌ தமிழ்நாட்டு மூலைமுடுக்குகளி 
லெல்லாம்‌, தமிழில்‌ எழுதி வெளியிட்ட நூல்கள்‌ சென்று, 
சென்ற நூற்றாண்டில்‌ உலாக்‌ கொண்டன. அவற்றுள்‌ 
சிலவே நாம்‌ இன்று பெற்றிருக்கின்றோம்‌. இன்றும்‌ பெறாத 
எத்தனையோ கேட்டறியாக்‌ கிராமங்களின்‌ பரண்‌ களில்‌ 
படுத்து உறங்கிக்‌ கிடக்கின்றன. பல செல்லுக்கும்‌ செல்‌ 
லும்‌ வெள்ளத்திற்கும்‌ இலக்காயின. இவற்றின்‌ அருமை 
பெருமைகளை உணராத பல்லோர்‌, கிராமங்களில்‌ வெள்ளக்‌ 
காலங்களில்‌ இந்த ஏடுகளை ஆற்று நீரில்‌ ஆழ்த்தி, விடுதலை 
தந்து அனுப்பி விடுவார்‌. இத்துறையில்‌ பல வகையில்‌ 
ஆராய அரசாங்கம்‌ ஆவன செய்ய வேண்டும்‌ என்பது 
எனது வேண்டுகோள்‌. 


சொற்பொழிவு 5- (16-2-1965) 


முன்னுரை 


சென்ற நூற்றாண்டில்‌ தமிழ்நாடு இருந்த நிலையினையும்‌ 
அதன்‌ சூழ்நிலையும்‌ ஒருவாறு முதற்‌ சொற்பொழிவில்‌ கண்‌ 
டோம்‌. அந்தச்‌ சூழல்களுக்கு இடையில்‌ நாட்டு மொழி 
யாகிய தமிழ்‌ பல்வேறு வகைகளில்‌ வளர்ச்சியடையத்தக்க 
வாய்ப்பினைப்‌ பெற்ற நிலையினையும்‌ ஓரளவு தெளிந்தோம்‌. 
இன்று அதே நூற்றாண்டில்‌ தமிழ்‌ உரைநடை வளர்ந்த 
வகைகளை ஆராய்தல்‌ பொருத்தமுடைத்து என எண்ணு 
கிறேன்‌. 


பொது மக்கள்‌ இலக்கியம்‌ 


இலக்கிய அமைப்பில்‌ வளர்வன மட்டுமின்றி, பொது 
மக்கள்‌ வாழ்வை விளக்குவனவும்‌ வாழ்வில்‌ இடம்‌ பெறு 
வனவும்‌ உரைநடையின்பால்‌ சார்த்திஎண்ணத்தக்கனவே 
என்று ஓரளவு கண்டோம்‌. எனவே இறையனார்‌ களவி 
யலுரை போன்றும்‌, சிவஞான பாடியும்‌ போன்றும்‌, 
பெருங்காப்பியங்களின்‌ உரை நடை பபேபோன்றும்‌ 
உள்ளன ஒருபுறம்‌ இலக்கிய உரை நடையென 
தோன்றி வீறுநடையிட்டு வளர்ந்து தமிழ்நாட்டில்‌ வாழ்ந்து 
வந்த அதே வேளையில்‌, கல்லா மக்களிடத்தும்‌ நன்கு எழுத 
படிக்கத்‌ தெரியாத பாமர மக்களிடத்தும்‌ தத்தம்‌ கருத்து 
பரிமாற்றத்துக்காகவும்‌ பொதுமக்கள்‌ நலனுக்காகவும்‌, அர 
சாங்கத்திற்கும்‌ மக்களுக்கும்‌ உள்ள தொடர்பை வளர்ப்ப 
தற்காகவும்‌, பல்வேறு நாட்டு நலன்களுக்காகவும்‌ வாழ்ந்து 
வளர்ந்து வந்த உரைநடையையும்‌ நாம்‌ எண்ணிப்‌ பார்க்க 
கடமைப்பட்டுள்ளோம்‌. இவை பேரிலக்கியங்களெனக்‌ 
காலத்தை வென்று வாழத்‌ தக்கன எனக்‌ காண முடியா 
விட்டாலும்‌, இவைதாம்‌ அவ்வக்காலங்களில்‌ வாழ்ந்த மக்‌ 
களின்‌ உண்மையான வாழ்க்கை முறை, பண்பாடு, நாகரி 


63 


கம்‌ இன்னபிறவற்றை உலகுக்கு உணர்த்துகின்றன. 
எனவே, இவற்றைப்‌ (பொதுமக்கள்‌ உரைநடை' அல்லது 
'பொதுமக்கள்‌ இலக்கியம்‌” என பகுத்துக்‌ காணல்‌ சாலப்‌ 
பொருத்தமானதாகும்‌. மக்கள்‌ வாழ்க்கை முறையில்‌ எத்‌ 
தனை எத்தனை பிரிவுகளுண்டோ-அவர்தம்‌ கழல்‌ எத்தனைக்‌ 
கெத்தனை மாறுபடுகின்றதோ- அத்தனைக்‌ கத்தனை வகை 
யில்‌ அவர்தம்‌ பேச்சும்‌ வழக்கும்‌-சாதாரண எழுத்து வழக்‌ 
கும்‌ மாற்றம்‌ பெறுகின்றன. அவற்றை ஆங்கில முறைப்படி 
கொச்சை மொழி' என்றாலும்‌ அம்மொழியே நாட்டுப்‌ 
பெறும்பான்மையான மக்களின்‌ வாழ்வைப்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுகின்றமையின்‌ அது பற்றிய ஆய்வு இன்‌ றியமையாத 
தாகின்றது. இன்று மொழித்துறையை ஆராய்கின்ற உலக 
அறிஞர்கள்‌ பலரும்‌ இத்தகைய மக்கள்‌ மொழியாகிய 
கொச்சைமொழியை ஆராய்ந்து உணர்த்தும்‌ நெறியிலேயே 
பாடுபடுகின்றனர்‌ என்பதும்‌ கண்கூடு. எனவே இன்று நாம்‌ 
பொதுமக்களிடையே கருத்துப்‌ பரிமாற்றத்துக்காகவும்‌, 
விளக்கம்‌, விளம்பரம்‌ முதலியவற்றிற்காகவும்‌, வேடிக்கை 
பொழுதுபோக்கு முதலியவற்றிற்காகவும்‌ வழங்கப்‌ பெற்ற 
உரைநடை வகைகளையும்‌ கதை, நாவல்‌. நாடகம்‌ முதலிய 
வற்றையும்‌ ஆராயலாம்‌ எனக்‌ கருதுகிறேன்‌. 


மெக்கன்சி துறையின்‌ பணி 


பொது மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்‌ தம்‌ 
மொழி நலத்தையும்‌ பிற வாழ்வியல்புகளையும்‌ ஆராய்ந்த 
அறிஞர்‌ பலர்‌ சென்ற நூற்றாண்டில்‌ வாழ்ந்திருந்தனர்‌. பத்‌ 
தொன்பதாம்‌ நூற்றாண்டிலும்‌ அதற்கு முன்னும்‌ வாழ்ந்த 
மக்கள்‌ வாழ்க்கையை ஆராய்ந்த.அதே வேளையில்‌ அவர்‌ 
தம்‌ இலக்கிய வளனையும்‌ வழக்கு மொழியையும்‌ ஆராய்ந்த 
மேலை நாட்டவர்‌ நாட்டில்‌ பலர்‌ இருத்தனர்‌. அவருள்‌ பதி 
னெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ வாழ்ந்து, சிறந்த பணி 
யாற்றிதிகழ்ந்த-தம்‌ ஊதியப்‌ பணியையும்‌ தமிழ்‌ உணர்வுப்‌ 
பணியையும்‌ திறம்படச்‌ செய்த-லெப்டினண்ட்‌ கர்னல்‌ 


64 


காலின்‌ மெக்கன்சி (1.11. 001.00111 1480101216) அவர்கள்‌ 
சிறந்தவர்‌ என்பது மறக்க முடியாத உண்மை, அரசியல்‌ 
துறைப்‌ பணியாளராக ஆங்கில நாட்டிலிருந்து தமிழ்‌ நாட்‌ 
டிற்கு 1782-இல்‌ வந்த அவர்‌, தம்‌ பணியோடு பணியாகச்‌ 
செல்லுமிடங்களிலெல்லாம்‌ வாழ்ந்த கல்லா மக்களோடு 
கலந்து உறவாடி, அவர்‌ தம்‌ கொச்சை மொழியையும்‌ வள 
முற்ற இலக்கிய வளனையும்‌ ஆராய்ந்து எழுதி வைத்துள்‌ 
ளார்‌. முப்பத்தெட்டு ஆண்டுகள்‌ (1783-1821) பல்வேறு 
மாவட்டங்களிலும்‌ சுற்றிப்‌ பணியாற்றிய நாட்களில்‌ அவர்‌ 
தொகுத்துத்‌ தந்தன பல, அவர்‌ தம்‌ அலுவல்‌ நிலை உயர 
உயர- அவர்‌ தம்‌ ஆட்சிப்‌ பொறுப்பின்‌ எல்லை விரிய விரிய. 
அவர்தம்‌ மொழியாய்வும்‌ விரிந்துகொண்டே வந்தது. தமிழ்‌ 
நாட்டில்‌ மட்டுமின்றி இலங்கை, ஜாவா முதலிய இடங்களி 
லும்‌ பணியாற்றிய அவர்‌ இறுதியில்‌ இந்தியப்‌ பெரு நிலப்‌ 
பரப்பிற்கே, ஒரு துறைக்கு-அளவை ஆய்வுத்துறைக்கு- 
(ஒமாா601 008] 01 10018) தலைவரானார்‌. எனவே, அவர்‌ 
செயலகம்‌ கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டது. எனினும்‌, 
அவர்தம்‌ தமிழ்மொழி ஆய்வு முூற்றுப்பெறாது, அவரது 68 
வது வயது வரை, அவர்‌ இறுதி நாள்‌ வரை (1821) வளர்ந்து 
கொண்டே தான்‌ இருந்தது. அவர்தம்‌ ஆய்வுக்கு உதவிய 
வருள்‌ கர்னல்‌ வில்க்ஸ்‌' (001.9/1116) என்ற அறிஞரும்‌ ஒரு 
வராவர்‌. அவர்தம்‌ ஆய்வுகள்‌ பல ஆங்கில நாட்டிற்கு 
அனுப்பப்‌ பெற்றன. அவற்றை வெளியிட அக்காலக்‌ 
“கவர்னர்‌ ஜெனரலான' வாரன்‌ ஹேஸ்ட்டிங்‌ அவர்களால்‌ 
உத்தரவும்‌ தரப்பெற்றது. அவர்தம்‌ அத்தகைய தமிழ்‌, 
தெலுங்கு முதலிய ஏட்டுப்‌ பிரதிகளைச்‌ சேர்க்கப்‌ பதினையா 
யிரம்‌ பவுண்டு (£15,000/-) செலவாயிற்றெனவும்‌ கணக்‌ 
கிடப்பெற்றது. அவர்தம்‌ மறைவுக்குப்‌ பிறகு 1828-இல்‌ 
போராசிரியர்‌ வில்சன்‌ (]ர௦ரி. 9/11500) அவர்கள்‌ தாமே 
வலிய வந்து அத்தொகுப்பை வெளியிட்டார்‌ அந்த வெளி 
மீட்டில்‌ பெரும்பான்மை தமிழிலேயே உள்ளன. ஒருசில 
தெலுங்கும்‌ கன்னடமும்‌ இடம்‌ பெற அமைகின்றன. 


65 


இவற்றுள்‌ சில ஆங்கில நாட்டு *இராயல்‌ ஏசியாட்டிக்‌ 
சொசைட்டி” (130481 க5/811௦ 500164) யினரால்‌ மொழி 
பெயர்க்கப்‌ பெற்று வெளியிடவும்‌ பெற்றுள்ளன. : இத்‌ 
தொகுப்பைப்‌ பற்றி :மார்க்‌ வில்க்ஸ்‌' என்பார்‌. 


116 00116011௦௩ ஐரஷ 811 (கட 15 80088௫ 
(0 1111917816 16 க௱ர10111166, 1146 017], ஏர்]ர்கரு 
84 1611210115 10511111105 8௭௩ ௧00161 11181019 ௦1 
501111 1018, 


(0௦1, 148116 17 111:5-1ி1 6௦ ௦1 1446076) 


என்று பாராட்டியுள்ளார்‌. ரெவரெண்டு வில்லியம்‌ டெய்லர்‌ 
(௦. 9/1111௧௦ 7841௦1) முதலிய பலர்‌ அவற்றை ஆராய்ந்து 
அடிக்கடி ஆய்வுக்‌ கட்டுரைகளும்‌ ஆய்வு நூல்களும்‌ 
வெளியிட்டனர்‌. அவற்றுள்‌ 1837-38இல்‌ சில தொகுக்கப்‌ 
பெற்றன. பிறகு 1858இல்‌ கிழக்கிந்திய மனை'யும்‌ (1881- 
[ந 018 10௧566) பிரவுன்சு மனுஸ்கிரிப்ட்சுடன்‌ (810168- 
]8105011018) தொடர்பு கொள்ள இந்த (மெக்கன்சி 
சேர்க்கை' (0011601101) வெளிவந்தது. சென்னை அரசாங்க 
உடைமையாக (1847) ஆன பிறகு, 1882-ல்‌ இத்தொகுதி 
கீழ்த்திசைக்‌ கையேட்டுப்‌ பிரதித்‌ தொகுப்பில்‌ இடம்‌ 
பெற்றது. அக்காலத்தில்‌ அதில்‌ 8,000 வகைகள்‌ இருந்தன 
வாம்‌. மெக்கன்சி அவர்களே இத்தொகுப்பைக்‌ கொண்டு 
வரத்‌ தாம்பட்ட பாட்டைக்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 


“1700 1792 1௦ 1799 11 ௭௦16 1601015 1௦ 161816 
1116 0114111125, 1116 800100ேர6 810 116 8180017826- 
06118 1181 1ா௩றசம்‌20்‌ 116 றா௦தா655 ௦11145 0251. 
1106 8100 கோ 81101116ம்‌ 1100 146 1060655113] 
௦1 8உரரஜ10, 10 001104 1181, 60000103, 116 401015 
80 110806 மோ க11ரம்கறர்‌ ௦0 ௩௦ கபா; 
0110111125 கா151ற த ர0ா 111௦ ந81076 01116 01110816 
௦11௦ ௦௦1, ௦1 116 00 றோர்‌, 1001௦0171601- 
1112 1ரர்னே 251 80ம்‌ ற8881005 8ற0௩ றா௦]1101௦68, 0144௦111 
(0 00.0 ஏர்(ம்‌, கறம பறற1685801 1௦ 7600116௦4.”” 


66 


[0 4106 0௦16 011118 6100, 10 ஏர்ர்௦்ட] நகாச 
௮70164 ௦1 781 02160, 072 116 11054 01116 றா௦- 
711065 80111 61116 181௧”, 11௦௦% 80% எரும 
29% 1௦ ௦16018 ௩௦௭ 1௩09௩ (௦ எய்‌, (12% ௦௦ல14 
8576 0661 1161 6%&160, 810 10 17806 01 01510105 
81 01 192111110108 1181 00ய/ம்‌ 8௭6 0620 6%- 
018111004, 180116 00 ௬0815 க80011160 041 116 
610017]. ப 

“*]1 985 01/97 81121 09 6062411101 (௦ 27101 
11 1796, 181 8001060 12111 1180 2512௫, 11௦0ம்‌ 
6161 5981011102 107 11% (கர்‌ ரூசா6 0616ம்‌ %௦ மாரு! 
118110, 11 ரு கர ஏகு, (096 116819 1181 1 
1876 8100 1106881101 219 ற 181604 (௩01 ௭11110 01 8006 
81000689, 1 4006) ௦1 61018112 00௦00 116 
௦0101100) 817806 011146 &றர101ப711128) 116 11151௦10ு' 
80 (6 [9411011018 0116 500111 ௦1 11018.”? 


109 [07 116 1068 8122681680 ௭88 1யி்‌11604 14 
18 1101 107 1610 889; (௦1 8401176196 011210814106 006 
0370 88 81137 0616216080 0 11௦'1181மாக1 11181013்‌ 
785 16170 8081472006 10 1116 ஈக 1 000560 810 
62(000160 13 000611 110196 ஊரே; (06 81806186 
] 986 ற18064 18 ர்‌£010 (6760110110 011196 81.08 
8110610 811௦14604௦ 113/5611, 0௦18 107 881877 ஐம்‌ 1௦0 
0104186 101 1016881112 00101112610168, 9488 1௦04 
0119 811௦117௦01] 7102, யர்‌ 788 8221281816 
09 106 ௦ம்‌ 01 16 ே8ட1ர்ந்ரரேர்‌ நாள்‌ 
872126 101 1156 07%, எ116 0106 800166 17676 
ர௦மா6ம்‌, 1ற (16 ௨001108110 ௦7116 19120176 
௦7067. 116 618018 0111656 06850165 01 416 று)11௦ 
1ம்‌ ந்‌ ளாரே ௦ட௱டு 8881518118 0001110160 1௦0 
ற8781186 ரர 4011 102 119 0011016110, 50ம்‌ ௩௦1 
1119180012 (11056 0114011112 116 8100685 8111 4- 
12 1196 11751 7658810165, 810 & 0007101110 ௦7 148 
(111197, 1/00060 6 10 36750676 1111 1808,” 


67 


இவ்வாறு அவரே இத்துறையில்‌ தாம்‌ மேற்கொண்ட 
முயற்சியையும்‌ அதற்கு உண்டான பல்வேறு இடையூறு 
களையும்‌ விளக்கிக்‌ காட்டுகின்றார்‌. அவர்தம்‌ வெளியீட்டுத்‌ 
தொகுப்பில்‌ தமிழில்‌ 1921 கையேட்டுப்படிகள்‌ அப்போது 
தொகுக்கப்‌ பெற்றன. புராணம்‌, கட்டுக்கதை, உள்‌ நாட்டு: 
வரலாறு, வாழ்க்கை வரலாறு, கதை, நாடகம்‌, தத்துவம்‌, 
வான நூல்‌, மருத்துவம்‌, கலை முதலிய பல்வேறு பிரிவு 
களும்‌ இதில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவையன்றி ஒவ்வோர்‌ 
ஊரிலும்‌ வழங்கும்‌ சிறுகதைகள்‌ பழக்க வழக்கங்கள்‌ 
பற்றியும்‌ (1௦௦81 118018) தமிழில்‌ 255 தொகுக்கப்‌ பெற்றுள்‌ 
ளன. இவ்வாறு அவர்‌ தம்‌ காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டு மூலை 
முடுக்குகளில்‌ வழங்கப்பெற்றுள்ள பல்வேறு வகை வாழ்வு 
முறைகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ அனைத்தையும்‌ தாமே 
நேரில்‌ சென்று கண்டு, கேட்டு, எழுதித்‌ தரச்‌ செய்து. 
வெளியிட்டுள்ளார்‌. அவற்றுள்‌ ஒரு சில நாம்‌ காண இருக்‌ 
கிறோம்‌. 


! தமிழில்‌ 192 கையேட்டுப்‌ தமிழில்‌ மட்டுமன்றிப்‌ 
படிகள்‌ பிற மொழிகளிலும்‌ 
அவர்‌ தொகுத்துள்‌ 

ளார்‌. அவை? 


புராண, கட்டுக்கதைகள்‌ 44 தெலுங்கு 156 
உள்நாட்டு (அ) ஊர்‌ பழைய கன்னடம்‌ 39 
வரலாறு 39 புதுக்‌ கன்னடம்‌ 3 
கதை, பாட்டு, நாடகம்‌ 
(சமய அற வாழ்வுபற்றி) 72 மலையாளம்‌ டி 
தத்துவம்‌ 10 மராட்டி 12 
வான சாத்திரம்‌, ஓரியா 23 
சோதிடம்‌ 14 ்‌ 
மருந்து 10 இந்தி 2 
கலை 3 


689 


அவை அனைத்தும்‌(மிகச்‌ சில தவிர்த்து) உரைநடையில்‌ 
உள்ளமையின்‌ நமது ஆய்விடையில்‌ இடம்‌ பெறுகின்றன. 
அவற்றால்‌ நாம்‌ வெறும்‌ உரைடையைப்‌ பற்றி மட்டும்‌ 
அறியவில்லை. அத்துடன்‌ அக்காலப்‌ பழக்கவழக்கங்களை 
யும்‌ மொழி அமைப்பு, பிறமொழிக்‌ கலப்பு, கொச்சை வழக்‌ 
கின்‌ அளவு முதலிய பலவற்றையும்‌ அறிந்து கொள்ள 
முடிகின்றது. 


ஜான்‌ மொர்டாக்‌ பணி 


இத்துறையில்‌ சென்ற நூற்றாண்டு பாடுபட்ட அறிஞர்கள்‌ 
பலர்‌ என்றோம்‌. அவர்கள்‌ அனைவரைப்பற்றியும்‌ எண்ண 
வும்‌ எழுதவும்‌ நமக்கு நேரமும்‌ இடமும்‌ இல்லை. எனவே 
அவருள்‌ சிறந்தவராகிய மெக்கன்சி பற்றியே குறிப்பிட்‌ 
டேன்‌. அவர்தம்‌ தொகுப்பனைத்தும்‌ பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
ருண்டின்‌ தொடக்கத்தில்‌ நாட்டில்வாழ்ந்தன பற்றியனவே 
யாம்‌. இதே துறையில்‌ சென்ற நூற்றாண்டின்‌ இடைகாலத்‌ 
தில்‌ அயராது உழைத்த மற்றொருவரை இங்கே எண்ணிப்‌ 
பார்த்தல்‌ சாலும்‌ எனக்‌ கருதுகிறேன்‌. அவரே ஜான்‌ மொர்‌ 
டாக்‌ (1௦ 1401ம௦௦1) என்பவர்‌. இற்றைக்குச்சரியாக ஒரு 
நூற்றாண்டுக்கு முன்‌, 1865-இல்‌, நாட்டில்‌ தமிழ்மொழியில்‌ 
அச்சேறி வெளிவந்த நூல்களையெல்லாம்‌ தொகுத்து, அத்‌ 
தொகுதிக்குத்‌ தெளிந்த தேவையான ஒரு முன்னுரையை 
பும்‌ எழுதி அவர்‌ வெளியிட்டுள்ளார்‌. என மேவ, சென்ற 
நூற்றாண்டின்‌ இடைக்காலத்தில்‌ எழுதப்பெற்ற தமிழ்‌ நூல்‌ 
பற்றிய விளக்கம்‌ தரும்‌ ஒரு நல்ல விளக்காக இவர்‌ தம்‌ 
தொகுப்பு அமைகின்றது. 'கிறித்தவக்‌ கீழ்த்திசைக்‌ கல்விக்‌ 
குழு' என்ற அமைப்பின்‌ முயற்சியால்‌ சென்னையில்‌ இவர்‌ 
தம்‌ நூல்‌ 1865 இல்‌ வெளியாயிற்று. இதில்‌ பல துறைகளும்‌ 
நன்கு பகுக்கப்‌ பெற்று ஒவ்வொன்றிலும்‌ வெளியான நூல்‌ 
களைப்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ உள்ளன. முதலில்‌ “சமயம்‌” 
என்ற தலைப்பிலும்‌, பின்‌ பிற தலைப்புகளிலும்‌, அ யவை 
உள்ளன. 1755 நூல்கள்‌ இத்தொகுப்பில்‌ உள்ளன. 


“அ” சமயம்‌. எண்ணிக்கை, 100க்கு மொத்தம்‌. 


1. 


ஒடு உ 0 


சி 


இள, 


புராட்டஸ்‌ 

டன்ட்‌ கிறித்‌ 
தவம்‌ 567 
கத்தோலிக்க 
கிறித்தவம்‌ 87 


இந்து சமயம்‌ 508 


இசுலாம்‌ 36 
சட்டம்‌ 19 
. தத்துவம்‌ 

(அளவையில்‌) 2 

(மெய்யுணர்வு)48 

அறிவியல்‌ 

(இயற்கை 


அறிவியல்‌) 14 


(மருத்துவம்‌) 44 
(கணிதம்‌) 4 


. கலைகள்‌ ௦ 


இலக்கியம்‌ 152 
மொழியியல்‌ 176 


நிலநூலும்‌ 
வரலாறும்‌ 1 2 


.. இதழ்கள்‌ 


(17-09) 26 


. ஆங்கிலேயர்‌ 


பயிற்சி 
நூல்கள்‌ 34 


17/55 


69 


33.4 


4.9 
26.9 


2௨0 
1.1 


2 


8.0 
10.0 


1.5 


19 


1218 
19 


50 


02 


152 
166 


12 


26 


34 


1755 


100க்கு 


69.2 
1.1 


2.9 


3.5 


8.6 
10.0 


1.2 


70 


"இந்நூல்கள்‌ -பற்றி ஜான்‌ மொர்டாக்‌' அவர்கள்‌ 
தொகுத்துக்‌ காண விரும்பிய வகையினை அவர்‌ வாக்கி 
லேயே தருகிறேன்‌. 


1106 1011097102 012111 6801 170. (6 8101801 
01 & 101106. 


1. 116 7156 ௦1 (16 $க14/க 891 1 50 
10018, 1011085 071116 மரற] 58178 (1, .8 
1111 1184 015818 ௦016, 9111 8மா7166 61118 
00114 8௫4 8006 111181781176 617806, 


2, & 0017168001 0102 01% 0 1116 "/கரர்ராகா 8 
539161. 


3. &1 8000011016 40115 00 111080 ற்ம்௦வ] 
[1108019107 ௭0101 ௧௩௨1480601 11617 000ரரோர8 ௨3 
001018 618016. 


4, & 000166 8000ம்‌ 01 16 ௭௦% ௦0 
2511010239, 1018118110 ஐம்‌ 18821௦. 


5. &11 800011 01 7 தா! 460101. 


0. &௭011 ௦0. ]ி8ா!] ற௦௦9ு 060105 ௦1 
727111081100 810114 06 2 (ஊ9121100 1126 
க்கா), 


& 000% 00 1116 80076 $10)6019, ஏர1]1 த௦% ம, 
970014 160 ஏர்ர்ட ரரேங்ரரக(116 88186 1 1012, 
யா௦06 8ம்‌ கருசார்௦க கரம்‌ தர்ற 8005 நக௱6 [0 
1106 810௦. 


இவ்வாறு 1865 இல்‌ இவர்தம்‌ முன்னுரையில்‌ தமது 
ஆசையை ட்ட எனினும்‌ - சரியாக ஒரு 
நூற்றாண்டு கழிந்தும்‌ - உரிமை பெற்று மொழி வளர்க்‌ 
கின்றோம்‌ என்று கூறிக்கொள்ளும்‌ இன்று வரையும்‌- இவர்‌ 
காட்டிய வகையில்‌ செயலாற்றுவோலர நாட்டில்‌ இன்னும்‌ 


71 


காண இயலவில்லை. இவர்தம்‌ முயற்சியால்‌ காணக்‌ கூடிய 
வகையில்‌ உள்ள நூல்களுள்‌ பெரும்பாலான உரைநடை 
நூல்களே. எனவே சென்ற நூற்றாண்டின்‌ உரைநடை 
யைக்‌ காண இவர்‌ தம்‌ தொகுப்பும்‌ நன்கு பயன்படத்‌ 
தக்கதாகும்‌. 


அரசாங்க நூற்பதிவுச்‌ சட்டம்‌ 
1867க்குப்‌ பிறகுண அன்றைய அரசாங்கத்தார்‌ ஆச்சுச்‌ 

சட்ட அடிப்படையில்‌, நாட்டில்‌ அச்சாகும்‌ நூல்களில்‌ 

ஒவ்வொன்றின்‌ படியும்‌ அரசாங்கத்திற்கு (6218418ா ௦7 

0015) அனுப்பிவைக்க வேண்டுமென ஆணையிட்டனர்‌. 

எனவே சென்ற நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ வெளியான 

நூல்கள்‌ அனைத்தும்‌ அரசாங்க முத்திரையைப்‌ பெற்று, 
வரிசைப்படுத்தப்‌ பெற்று வகையாக எண்ணிடப்‌ பெற்றுச்‌ 
சேர்த்துவைக்கப்‌ பெற்றன. அண்மையில்‌ தமிழ்‌ நாட்டு 
அரசாங்கத்தார்‌ அவற்றைத்‌ (1867-1900) தொகுத்து 
மூன்று பகுதிகளாக வெளியிட்டுள்ளனர்‌. அத்தொகுப்‌ 
பிலும்‌ பல உரைநடை நூல்கள்‌ உள்ளன. எனவே சென்ற 
நூற்றாண்டில்‌ வளர்ந்த தமிழ்‌ உரைநடை வளர்ச்சியை 
இடையீடின்றி ஆராய இவையும்‌ இவை போன்ற வேறு 
சிலவும்‌ நமக்கு ஆதாரமாக உள்ளன. அவற்றின்‌ துணை 

1. & 0818410216 0116 ]8॥ம்‌1 0016 1 116 1/காரு ௦10116 
இர்11811 நக்மா. 

2. 6189611460 0871810206 ௦11146 ॥%11௦ 1272721006 1 10ரகாரு 
00119160 03 தரல ௦1 8௦015, 1894. 

3. 780/1 ]சீ801690711018 1 11௦ ]க௱ர0ரச ந]க&ரகாகரக 52710௦7116 
$கா22111 ]/[8௨1 114கார-௦௦0116ம 09 1[,௦288118 
111187. _ 

4, இழி01ற117௦ 081810216௦ 01 106 181111 ]ரீகரப50ா1ற($ 
௦1 116 (0000 நிிகறர0ாம்றர$ 1 10ரகாரு நறு 
14. 38280௧1382, 1912. 
கறு கற வர்க] 1 ௦1 நகர] சி48றப80ார்ற(டி நறு 
8. மறறம கடு 5810௫, 1932. 


ன்‌ 


கொண்டு இன்று (பொது மக்கள்‌ இலக்கிய' உரைநடை 
பற்றி ஆராய்ந்து எடுத்துக்‌ காட்டுகளுடன்‌ விளக்கலாம்‌ 
என எண்ணுகிறேன்‌. ப 


வெற்றியும்‌ கொடையும்‌ 

வெளியான நூல்களும்‌ ஏட்டுப்‌ பிரதியில்‌ உள்ளன 
போக நாட்டில்‌ அங்கங்கே வழக்கத்தில்‌ உள்ள பல்வேறு 
எழுத்துக்களையும்‌ எண்ணுதல்‌ பொருந்தும்‌. அரசாங்கத்‌ 
தாரும்‌ பிறரும்‌ வடித்த கல்வெட்டுக்களும்‌ கடந்த நூற்‌ 
ருண்டில்‌ சில உள்ளன. வெற்றி குறித்தும்‌, வேறு பாலம்‌ 
முதலியன அமைத்தும்‌ உண்டாக்கிய சாசனங்கள்‌ நாட்‌ 
டில்‌ உள்ளன. அவற்றில்‌ ஓரிரண்டினைக்‌ ஈண்டுக்‌ காட்டல்‌ 
நலம்‌ பயப்பதாகும்‌. 

சென்ற நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ நெப்போலியன்‌ 
வீழ்ச்சியுற்றதும்‌ ஆங்கிலேயர்‌ வெற்றி பெற்றதும்‌ 
நாடறிந்த வரலாறு. அவ்வெற்றியைக்‌ கொண்டாடு முகத்‌ 
தான்‌ ஆங்கிலேயர்‌ தம்‌ ஆணை சென்ற இடங்களிலெல்‌ 
லாம்‌ வெற்றித்தூண்‌ நாட்டி, அவ்வெற்றியைக்‌ கல்லிலும்‌ 
பொறித்தனர்‌. அவற்றுள்‌ ஒன்று தஞ்சைச்‌ சரபோசி 
மன்னன்‌ ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட சாளுவன்குப்பத்தில்‌ 
உள்ளதை இன்றும்‌ காணலாம்‌. ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ 
அக்குறிப்புக்கள்‌ அமைந்துள்ளன. தமிழ்க்குறிப்பு உரை 
நடையாகவே உள்ளது, இரண்டையும்‌ அப்படியே 
தருகிறேன்‌. 

1115 11210085 ]ககிகாகர்க 520166, 8] ௦7 
721016, (6 ரீர்றம்‌ ஊம்‌ க] ௦0 மாள்‌ 0ரராற- 
4, 6016ம்‌ 1118 0011 10௦ 0000061101816 
(6 1ரமற1டி 01706 நர்1ல்‌ கரராநு கயம்‌ 10௦9811811 
௦ $௨8116--1814. 

தமிழில்‌ 

இங்கிலீசு சாதியார்‌ தங்கள்‌ ஆயுதங்களினா 
லடைந்த செய சந்தோஷங்களையும்‌ (போனபாற்‌ 
தெயின்‌' தாழ்த்தப்படுதலையும்‌ நினைவு கூர்தற்காக 


73 


இங்கிலீசு துரைத்தனத்தின்‌ சிநேகிதரும்‌ படைத்‌ 
துணைவருமாகிய தஞ்சாவூர்‌ சீர்மை மகாராசா 
சத்திரபதி சரபோசி மகாராசா அவர்கள்‌ இந்த 
உப்பரிகையை கட்டி வைத்தார்கள்‌. 

“சகம்‌ ௬௭௱௩௪ 1814) 


(தமிழ்ப்‌ பொழில்‌, குரோதி ஆடி 1964) 


இவ்வாறு எழுதப்பெற்ற தமிழ்‌ உரைநடை, இலக்கிய 
வளம்‌ பெற்றது அன்று என்றாலும்‌, மக்கள்‌ தம்‌ கருத்தை 
ஓலலையிலும்‌ கல்லிலும்‌ வடித்துக்‌ காட்டவும்‌ விளக்கிச்‌ 
சொல்லவும்‌ நன்கு பயன்பட்டது என்பதைக்காண முடி 
கின்றது. நான்‌ முதலிலே சொல்லியபடி இன்று இத்தகைய 
பொது மக்கள்‌ இலக்கியமாகிய உரைநடையே நம்‌ ஆய்‌ 
வுக்குக்‌ கொள்ளப்‌ பெறுகின்றது. இவர்கள்‌ உரைநடை 
இலக்கியத்தில்‌ பல சொற்கள்‌ புரியா நிலையிலும்‌ உள்ளன. 
சில ஆங்கிலச்‌ சொற்கள்‌ அவ்வவ்வாறே தமிழில்‌ எழுதப்‌ 
பெற்றுள்ளன. சில பெயர்களும்‌ வினை முடிபுகளும்‌ மிகக்‌ 
கொச்சையாகவே வழங்கப்‌ பெறுகின்றன. சில மெய்‌ 
எழுத்துக்கள்‌ புள்ளி பெறவும்‌ இல்லை. எனினும்‌ இவற்றால்‌ 
மக்கள்‌ தங்கள்‌ கருத்தைத்‌ தாராளமாகப்‌ பரிமாறிக்கொண் 
டார்கள்‌ என்பது தெளிவு. 


1844-இல்‌ பாளையங்கோட்டை நெல்லை நெடுஞ்சாலை 
யில்‌ தாமிர வருணி ஆற்றுக்குக்‌ கட்டப்பட்ட பாலத்தைப்‌ 
பற்றிய குறிப்புத்‌ தமிழிலும்‌. ஆங்கிலத்திலும்‌ உள்ளது. 
தமிழ்க்குறிப்பு இதுவாகும்‌. இஃது ஒரு கருங்கல்‌ தம்புத்‌ 
தில்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளது. 


இஃது தேசவுபகாரியாகிய திருநெல்வேலிச்‌ 
சில்லா நாயிபு சிரேஸ்‌ ஸ்ரீசுலோசன முதலியாரவர்‌ 
கள்‌ முகுந்த உதாரமாய்ச்‌ சொந்தச்‌ சிலவு செய்து 
இதற்கடுத்த பாலத்தையும்‌ அதைச்‌ சேருகிற வழி 
களையும்‌ உண்டு பண்ணின தருமத்தை ஞாபகப்‌ 
படுத்துவதற்கு இஸ்திந்தியா கும்பினியை நடத்து 
3 


74 


கிற மகிமை பொருந்திய கோட்‌ டவ்‌ டிரேகட்ட1 
ரென்னுஞ்‌ சபையார்‌ அருளிச்‌ செய்த. உத்தர 
வினாலே நிறுத்தியிருக்கிறதென்று அறியுங்கள்‌. 


௧௮௱௪௰௫௪ - ஸஷு, 
திருச்சினாப்பள்ளி ஜே. எப்‌. மார்ட்டினால்‌ 


இவ்வாறு நாட்டில்‌ பல பகுதிகளில்‌ பல நிகழ்ச்சிகளை 
யும்‌ செயல்களையும்‌ உதவிகளையும்‌ பிறவற்றையும்‌ பொது 
மக்கள்‌ என்றென்றும்‌ அறிந்து கொள்வதற்காகப்‌ பல தம்‌ 
பங்களும்‌ நினைவுச்‌ சின்னங்களும்‌ எழுப்பப்பெற்று, தமிழ்‌ 
உரைநடையில்‌ எழுதப்பெற்ற விளக்கங்களை அவற்றில்‌ 
பொறிக்கப்‌ பெற்றுள்ளமையைக்‌ காண்‌ கிறோம்‌. 


ஆங்கிலேயர்‌ கல்வி 

1858-க்குமுன்‌ கும்பினி ஆட்சி நடைபெற்றது. 
அதற்குப்‌ பிறகு ஆங்கிலேயர்‌ நாட்டு நேரடி ஆட்சியாகிய 
விக்டோரியா இராணியின்‌ ஆட்சி தொடர்ந்தது. அக்‌ 
காலங்களிலெல்லாம்‌ ஆங்கிலேயர்‌ பலர்‌ வாணிபம்‌ 
பொருட்டும்‌ ஆளுதற்‌ பொருட்டும்‌ இந்நாட்டுக்கு வந்‌ 
தனர்‌. வந்தவர்‌ இந்நாட்டு மொழியைக்‌ கற்றனர்‌. அவர்‌ 
கள்‌ கற்ற நூல்களும்‌ பல; கற்பித்தோரும்‌ பலர்‌, அவர்‌ 
களைப்‌ பற்றிய அன்றைய குறிப்பொன்றைக்‌ காணலாம்‌. 


தமிழ்‌ இலக்கணத்‌ தெளிவு 1893 


அங்கிலேயர்‌ வியாபார மாளிகைகளைச்‌ 
சென்னை, கடலூர்‌ முதலிய இடங்களில்‌ கட்டி 
வியாபாரத்தைப்‌ பெருக்கி, அரசும்‌ கைபற்று 
கின்ற சமயத்தில்‌, அங்கில உத்தியோகஸ்தர்கள்‌ 
தமிழைக்‌ கற்பது யுக்தமென அதிகாரிகள்‌ தீர்மா 
னித்து, சென்னையில்‌ “காலேஜ்‌” என்ற ஓர்‌ வித்‌ 


1. ோலோர்‌ ௦01 1017601015, 


72 


தியாசாலையை ஸ்தாபித்தார்கள்‌. இதுதான்‌ “014 
(2011626 எனப்பட்ட இடம்‌. இதில்‌ இப்போது 
வித்தியாசாலைத்‌ தலைவராகிய “11760107' தமது கச்‌ 
சேரியை வைத்து நடத்தி வருகிறார்‌. இதில்‌ முதல்‌ 
அங்கிலேயருக்குத்‌ தமிழ்‌ உபாத்தியாயராக நிய 
மிக்கப்பட்டவர்‌ செங்கற்பட்டுத்‌ தாண்டவராய 
முதலியார்‌. இவர்‌ அக்காலத்தில்‌ பட்டணத்தில்‌ 
விஜயம்‌ செய்து, நன்னூலுக்குக்‌ காண்டிகை 
உரை யியற்றின இராமானுஜக்‌ கவிராயரின்‌ சீஷ 
னும்‌, கற்றுச்‌ சொல்லியுமாயிருந்து, மேற்படி கவி 
ராயரிடம்‌ நன்னூற்பாடம்‌ கேட்டவர்‌. இவர்‌ மூல 
மாய்த்தான்‌ அங்கிலேயர்‌ நன்னூல்‌ சிறந்த தமிழ்‌ 
இலக்களஸணம்‌ எனத்‌ தெரிந்து கொண்டது மன்றி, 
சர்வகலாசாலைப்‌ பரிஷைகட்கும்‌ ((பீய//676/(3 
11%81108110086) இந்‌ நன்னூலே நல்ல இலக்கணம்‌ 
என விதிக்கவும்‌ தலைப்பட்டது. 


இத்‌ தாண்டவராய முதலியாரே வாசக புஸ்‌ 
தகம்‌ (27086) அங்கிலேய மாணாக்கருக்கு வேண்‌ 
டியதாயிருந்த பொழுது, ஹிதோபதேசத்தைச்‌ 
சமஸ்கிருதத்தினின்று மொழிப்‌ பெயர்த்துப்‌ பஞ்ச 
தந்திரம்‌ என்ற புஸ்தகம்‌ உண்டு பண்ணிக்‌ 
கொடுத்தவர்‌. நன்னூலிலுள்ள புணர்ச்சி விதி 
கள்‌ புலப்படத்தக்கதாய்‌ அப்புஸ்தகத்தைக்‌ 
கொடும்‌ புணர்ப்பா யெழுதிவிட்டார்‌. இவர்‌ 
செங்கற்பட்டில்‌ சதுரமீனாக உத்தியோகஞ்‌ செய்து 
அங்கிலேயரால்‌ நன்கொடை பலவும்‌ பெற்று, 
தேக வியோகமானார்‌. இவருடைய குமாரன்‌ கிறிஸ்‌ 
தவராகப்‌ பட்டணத்திலிருக்கிறார்‌. 


ஐரோப்பிய குருமாரும்‌ இந்‌ நன்னூலையே 
விசேஷமெனப்‌ போற்றியதால்‌ இதற்கு இங்கிலீஷ்‌ 
உரை சங்‌. பிரதர்ட்டன்‌ ஐயர்‌ அவர்களாலும்‌ 
(164. 80௦0467100 ]8ீ.க்‌., கோம்ரர்மத6), உவால்ற்றர்‌ 


76 


ஜாயிஸ்‌ துரையாலும்‌ (14, 9/1 10965). கனம்‌ 
பவர்‌ ஐயராலும்‌ (௩௦. 11, ௭. ற.), டவுடன்‌ 
காலேஜ்‌ (10௦௭6௦1 0011626) முனிஷியாகிய சாமு 
வேல்‌ பிள்ளையாலும்‌ எழுதப்பட்டது. இந்நன்‌ 
னூல்‌ சாஸ்திர யுக்கத்தைப்‌ புகழ்ந்து கனம்‌. பவர்‌ 
ஐயரவர்கள்‌ ஒரு புஸ்தகம்‌ எழுதீயிருக்கிறார்கள்‌ . 
இவர்களை மேற்‌ கோளாகக்‌ கொண்டுதான்‌ கனம்‌ 
ஜான்‌ லாசரு ஐயரவர்கள்‌ (8, 1௦௩ 18சார1ு 
ம.க.) நன்னூல்‌ இலக்கணம்‌ முதலியன எழுதி 
அச்சியற்றியது. 


ஆகவே நன்னூல்‌ விசேஷமென்று, அதை 
விரித்து விளக்கியும்‌ சுருக்கித்‌ தீட்டியும்‌ பலரும்‌ 
சால்பு நூல்கள்‌ பலவும்‌ செய்ய ஆரம்பித்தனர்‌. 
கனம்‌ போப்பையரவர்கள்‌ (மா. 6. பூ.) 
மாத்திரம்‌ நன்னூலிலும்‌ விசேஷ நூல்‌ தமிழிலக்‌ 
கணத்துக்‌ குண்டெனத்‌ தெரிந்து, பல இலக்‌ 
கணங்களையும்‌ ஆராய்ந்து, தமது போங்காய்‌ மூன்‌ 
றாம்‌ இலக்கணம்‌ (1௦06 11ம்‌ ரோக) ஒன்‌ 
றியற்றி, அதில்‌ யாப்பருங்கலம்‌, குவலயானந்தம்‌, 
இலக்கணக்‌ கொத்து முதலிய பல நூல்கவினின்‌ 
றும்‌ சிறிது சிறிதெடுத்துக்‌ கூறியிருக்கிறார்‌. 


பட்டணத்தில்‌ தட்டார்‌ குல திலகராய்ப்‌ 
பிறந்து, அநேக வருஷங்களாய்த்‌ திருச்சிராப்‌ 
பள்ளியில்‌ தமிழ்‌ கற்பித்து வந்த முத்துவீரக்‌ கவி 
ராயர்‌, முதல்‌ யாப்பிலக்கணம்‌ சுத்திரப்பாவில்‌ 
"இயற்றி அச்சிட்டார்‌. பின்‌ பஞ்ச விலக்கணங்களை 
யும்‌ சவிஸ்தாரமாய்ச்‌ சூத்திரப்பாவில்‌, சுயமாய்‌ 
எழுதி அச்சியற்றும்‌ சமையத்துத்‌ தேகவியோக 
மானார்‌. இவர்‌ தொல்காப்பியம்‌, அகத்தியம்‌, இலக்‌ 
கண விளக்கம்‌ என்ற நூல்களின்‌ துத்திரங்களைக்‌ 
கோத்து, உரையில்‌ காண்பவற்றைச்‌ சுயமான 
சூத்திரங்களைக்‌ கொண்டு காண்பித்து, அரும்‌ 


77 
பிரயாசையாய்‌ முன்னோர்‌ மொழிகளைப்‌ பொன்‌ 
போற்‌ போற்றி நல்ல நூலொன்று முடித்தார்‌. 


தமிழ்‌ வழுவறக்கற்று, அதேக இலக்கியங்கள்‌ 
பார்வையிட்டு, சமஸ்கிருதமும்‌ தெரிந்துகொண்டு, 
“இலக்கணத்திரட்டு' எனச்‌ சிறந்த வாசக இலக்‌ 
கணம்‌ இயற்றியவர்‌ கனம்‌. மார்டின்‌ உவில்பிரெட்‌ 
(நா. நரகர்‌ பிரசம்‌) என்றவர்‌. இவர்‌ வெகுநாள்‌ 
உபாத்தியாயராகச்‌ சர்க்கார்‌ பள்ளிக்கூடங்களில்‌ 
நல்ல வேலை செய்து, பள்ளிக்கூட விசாரணைசெய்‌ 
யும்‌ (மர 1௩8060101) வேலையிலிருக்கிறபோதே 
தேக வியோகமானார்‌. 


தற்காலத்தில்‌ தமிழ்‌ அபிவிருத்திக்காக அதிக 
மாய்‌ உழைத்து வருபவர்கள்‌ (1841, 9/. [0/8 0181௧) 
2111௧7, ந.க. 1. நரா. 0, வதக்க ]மம்க11கா, 
4. க. நகா்‌. ர்‌. நச்‌. ரிம்‌ மபா) யாழ்ப்பாணி 
களான கனம்‌. தாமோதரம்‌ பிள்ளை, கனம்‌. ஜே. 
வேலுப்பிள்ளை,பெரியபட்டம்‌ பெற்ற கனம்‌. இரங்‌ 
கநாத முதலியார்‌ முதலியவர்களே. இவருள்‌ கனம்‌. 
தமோதரம்பிள்ளை ஏட்டுப்பிரதிகள்‌ மங்கிமறைந்து 
கிடந்த தமிழ்‌ இலக்கண இலக்கியங்களில்‌ அதே 
கத்தைக்‌ கண்ணும்‌ திருஷ்டி குறையத்தக்கதாக 
வெகு கஷ்டத்துடன்‌ வாசித்துத்‌ திருத்திப்‌ பேர்த்‌ 
தெழுதி, மிகுந்த பொருட்‌ செலவும்‌ செய்து, அச்சி 
யற்றித்‌ தமிழ்‌ பாஷையின்‌ சிறப்புப்‌ பிறருக்கு 
விளங்க மிக்க கருத்தோடு உழைத்து வருகிறார்‌. 


இது 1893 ஆம்‌ ஆண்டு தாவிது யோசேபு உபாத்தி 
யாயரால்‌ எழுதப்பெற்ற தமிழ்‌ இலக்கணத்‌ தெளிவு'என்ற 
நூலிலிருந்து எடுக்கப்பெற்றது. அக்காலத்தியஉரைநடைக்‌ 
கும்‌ இதுவே சான்றாகின்றது. இதில்‌ அக்காலத்தில்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ வாழ்ந்து மொழியையும்‌ உரை நடையையும்‌ வளம்‌ 
படுத்திய பலரை அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. சிலர்‌ ஆங்கிலே 
யரைச்‌ சார்ந்தும்‌ சிலர்‌ அவர்களைச்‌ சாராதும்‌ சிறக்க வாழ்ந்‌ 


76 


துள்ளனர்‌. ஆங்கிலேயரைச்‌ சாராது வாழ்தலே பெருமை 
யுடையதென அக்காலத்தில்‌ கருதப்பட்டதென்பதை அறி 
கிறோம்‌. ஆங்கிலேயரைச்‌ சாராது உரிமையோடு தமிழ்த்‌ 
தொண்டு செய்து வாழ்ந்த பெரியவர்களைச்‌ -சிங்க£ங்க 
ளெனவே அவர்‌ அழைக்கிறார்‌. 


ஆங்கில அரசு தமிழ்‌ நாட்டில்‌ பிரபல்யமா 
யிருக்கும்‌ போது, ஆங்கிலேயரால்‌ நன்கு மதிக்கப்‌ 
பட்டுவந்த தமிழ்ப்பண்டிதர்கள்‌ இராமாநுஜக்கவி 
ராயர்‌, விசாகப்‌ பெருமாளையர்‌, தாண்டவராய 
முதலியார்‌, ௮, சபாபதி முதலியார்‌, ௮. வீராசாமி 
செட்டியார்‌, வேலாயுத முதலியார்‌, சரவணப்‌ 
பெருமாளையர்‌. 


ஆங்கிலேயரை அடுத்துறவாடாதிருந்த தமிழ்‌ 
சிங்கங்கள்‌ நல்லூர்‌ ஆறுமுக நாவலர்‌, மாயவரம்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை, வடலூர்‌ இராமலிங்கப்‌ 
பரதேசியார்‌, திரிசிரபுரம்‌ முத்துவீரக்‌ கவிராயர்‌. 
இவர்கள்‌ கொஞ்ச காலத்துக்கு முன்தான்‌ ! காலவி 
யோகமானார்கள்‌. இச்சிங்கங்களிடம்‌ கற்றுச்‌ 
சொல்லிகளாயிருந்தவர்கள்‌ இப்போது கலாசாலை 
களில்‌ தமிழ்‌ முன்ஷிகளாக விருக்கிறார்கள்‌. 


இவ்வாறு அக்காலப்‌ புலவர்கள்‌ பாராட்டப்‌ பெறுகிறார்‌ 
கள்‌. இவர்களுள்‌ பெரும்பாலோர்‌ தமிழ்‌ உரைநடையை 
வளம்படுத்தியவர்களே. எனவே இவர்‌ தம்‌ உரைநடைச்‌ . 
சிறப்புகளை இன்றும்‌ நாளையும்‌ காணலாம்‌. ஆங்கிலேயருக்‌ 
காக அமைக்கப்பட்ட சங்கமே சென்னைக்‌ கல்விச்‌ சங்க 
மாகும்‌. 


ஊர்‌ வரலாறுகள்‌ 
மெக்கன்சி துரை அவர்கள்‌ பலவிடங்களுக்கு நேரில்‌ 


சென்று கண்டவைப்பற்றி மேலேயறிந்தோம்‌. அவற்றுள்‌ 
பெரும்பாலானவை அவ்வப்‌ பகுதி பற்றிய கதைகளும்‌ 


1. 1893 க்கு முன்‌. 


79 


வரலாறும்‌ முதலியனவுமேயாம்‌. சிலவற்றை மக்களே 
எழுதிக்‌ கொடுத்தார்கள்‌. சிலவற்றை நேநரரில்‌ சொல்ல்‌ 
அதிகாரிகள்‌ குறித்துக்‌ கொண்டார்கள்‌. ஓன்று காண்‌ 
போம்‌. 


கேவை மாவட்டத்து அந்தியூர்‌ தாலுக்காவைச்‌ சேர்ந்த 
வரதநல்லூர்‌ கிராம மக்கள்‌ அவ்வூரின்‌ பழையவரலாற்றினை 
“மெக்கன்ஸி' துரைக்கு நேரில்‌ சொன்னது ஒன்று, இது 
அவர்‌ தொகுப்பில்‌ சிதையாது உள்ளது. தொடக்கமும்‌ 
முடிவும்‌ மட்டும்‌ ஈண்டுக்‌ குறிக்கின்‌றேன்‌. 


௬௮௱எஸஷ்‌ி (1807) ஏப்ரல்மீ£௰ ௯ & மேஜர்‌ 
கர்னல்‌ மெக்கன்ஸி சாகிபு அவர்கள்‌ சர்க்காருக்‌ 
குக்‌ கோயமுத்தூர்‌ ஜில்லா அந்தியூர்‌ தாலுக்கா 
விற்‌ சேர்ந்த அக்ரகாரம்‌ ஓபனி 'பாவானிகூடல்‌” 
மிட்டர்‌ பயிசிமவுசே *வரதநல்லூர்‌” அக்கிரகாரம்‌ 
மகா ஜனங்கள்‌ எழுதிக்கொடுத்த *கைபீயத்து” 
என்னவென்‌ருல்‌:-- 


பூரூவத்தில்‌ சாலிவாகன சகாப்தம்‌ ௬ ௱ (1100). 
வருஷத்துக்குமேல்‌ ஊராட்சிக்கோட்டை கிராமத்‌ 
துக்குச்‌ சேர்ந்தது ௫அல்லப்பச்‌ செட்டி' பாளையம்‌ 
என்று ஒரு பேட்டையிருந்தது. டை பேட்டைப்‌ 
பாளையக்கார ராஜிகத்தில்‌ காலியாய்ப்‌ போயிற்று. 


அப்புறம்‌ சகாப்தம்‌ ௬ ௩௱ காளயுத்தி 
வருஷ்ம்‌ தேவராய மகராய மேற்படி அல்லப்பச்‌ 
செட்டி பாளையத்தில்‌ அல்லாளப்பட்டர்‌. சங்கம 
பட்டர்‌ வகையரா பிராமணர்களுக்கு அக்கிரகார 
மும்‌ கட்டு வித்துக்‌ கொடுத்து “சோமக்கிரஹண” 
புண்ணிய காலத்தில்‌ மேற்படி பிராமணர்களுக்கு 
முப்பத்து நாலு பங்கும்‌ தானம்‌ பண்ணிச்‌ சிவப்‌ 
பிரதிஷ்டையும்‌ பண்ணுவித்துக்‌ கொடுத்தார்‌.அது 
முதல்‌ வெகுதானிய வருஷம்‌ வரையில்‌ நிருபாதிக 
சருவ மானியமாய்‌ நடந்து வந்தது. ப 


60 


இவ்வாறு தொடங்கிய வரலாறு, பின்‌ பல்வேறு விளக்‌ 
கங்கள்‌ காட்டி அடியிற்‌ கண்டபடி முடிகின்றது. 


நின்ற சர்க்கார்‌ இரண்டு பங்குக்குச்‌ சர்க்கார்‌ 
மானியம்‌ போட்டுக்‌ கொண்டார்கள்‌. அதுமுதல்‌ 
எதத்க்ஷணம்‌ வரையில்‌ டி பூமி அனுபவித்து 
வருகிறோம்‌. இது நடந்த கைபீயத்து, இக்‌ கைபீது 
எழுதினது டெயூர்‌ ஜனம்‌ பேர்‌, குப்பன்‌ எழுத்து. 
இராமையன்‌ கையெழுத்து. இரங்கையின்‌ ருசுவு, 
திருமலைராயன்‌ ரூசுவு. நாராயணய்யன்‌ ருசுவு 
(1160. 0011601105, ம. 2877) 


இவ்வாறு இவ்வரலாற்றுக்‌ குறிப்பு முடிகின்றது, இதில்‌ 
காணும்‌ ஆண்டுக்‌ கணக்குச்‌ சரியாக இல்லை. இதைக்‌ கை 
பியத்து அல்லது கைபீது என்று குறித்துள்ளனர்‌. இச்‌ 
சொற்களுக்கு விவரக்‌ குறிப்பு என்றும்‌ 88160, ஈஜே0ர்‌, 
06181164 80௦0ம்‌, நகாரர்மபிகா5, என்றும்‌ பொருள்‌ உள்ளன. 
கைபீயத்து நாமா என்றால்‌ பிராமணப்‌ பாத்திரம்‌ அல்லது 
தரிர்க்கா1$? என்று பொருள்‌.! 1639 இல்‌ வெளியான 
நூலில்‌ “ற, றக£11001878” என்ற பொருள்கள்‌ உள்ளன”. 
எனவே இச்சொல்‌ இன்று நாட்டில்‌ அதிகமாக வழக்கத்தில்‌ 
இல்லை என்றாலும்‌ சென்ற நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
கிராம மக்களிடத்தில்‌ மிகச்‌ சாதாரணமாக வழங்கிய ஒன்று 
எனத்‌ தெரிகின்றது. இதில்‌ எழுதினவர்‌, சாட்சி தந்தவர்‌ 
ஆகியோர்‌ பெயர்களும்‌ இறுதியில்‌ இடம்பெற்றுள்ளன. 
“ரசுவு” என்பது சாட்சியாகும்‌. *மிட்டாபயிசி மவுசே” 
என்பது அக்கிராமம்‌ தானமாகக்‌ கொடுத்த வகையை 
விளக்கும்‌ தொடர்போலும்‌, இத்தகைய கைமீது'கள்‌ 
சென்ற நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அதிக 
மாக வழங்கி வந்தமையின்‌ இச்‌ சாசன முறையால்‌ தமிழ்‌ 


1. ]8/1 1221020-90]. 11, 2, 1][], 


2 & ௦011181101 07 றகற0$ 1 116 801/1 180286 63 
கர 0016150, 1837, 1. 202. 


61 


உரைநடை ஓரளவு வளர்ச்சி பெற்றுள்ளதை மறுக்க 
முடியுமோ? 
இவ்வாரான கைபீதுகள்‌ எண்ணற்றவை எனக்‌ கண்‌ 
டோம்‌. மேலே நாம்‌ கண்டது நேரில்‌ சொல்லியது; ஊர்‌ 
வரலாறு பற்றியது, இனி இந்த அடிப்படையில்‌ மெக்கன்சி 
துரை அவர்கள்‌ 'ரயிட்டர்‌ பாபு ராயர்‌” அவருடன்‌ சென்று 
அவ்வந்‌ நிலத்து மக்களைக்‌ கேள்வி கேட்டுப்‌ பதில்‌ பெறும்‌ 
வழக்கமும்‌ உண்டு எனக்‌ காண்கிறோம்‌. துரை அவர்கள்‌ 
எழுத்தருடன்‌ (1120) சென்று மக்களுடன்‌ கலந்து பழகி, 
அவர்களை கேள்விகள்‌ கேட்டுப்‌ பெற்ற பதில்கள்‌ பல. 
அவற்றுள்‌ சீரங்க வினுவிடையைக்‌ காண்போம்‌. 
வினாவிடை--பிரதியுத்தரம்‌ 
க. வது கேள்வி: தர்மவர்மா எனப்பட்டவர்‌ 
யார்‌? அவர்தானா தர்மராசர்‌? அவராலேதானா 
ஆதியில்‌ ஸ்ரீரங்கம்‌ கோயில்‌ ஏற்பட்டது? “வர்மா” 
என்பதற்கு அர்த்தம்‌ என்ன? 
உத்தரம்‌:--தர்மவர்மா வென்கிறவர்‌ சோள 
தேசத்து ராஜா, அவர்‌ தர்மராஜா அன்று. இந்தக்‌ 
கலியுகத்துக்கு முன்‌ துவாபரார்த்தத்தில்‌ தர்ம 
ராஜாவினுடைய காலம்‌. தர்ம வர்மாவினுடைய 
காலம்‌ ௩௰௭ சதுர்யுகத்துக்கு முன்‌ திரேதாயுகத்து 
ராஜா, விபீஷணருக்குக்‌ கொடுத்த ஸ்ரீரங்க 
திவ்ய விமானத்துக்குத்‌ தர்மவர்மா சப்தப்காரம்‌, 
மண்டபம்‌, கோபுராதிகள்‌ கட்டினவர்‌, வர்மா” 
என்ற சப்தத்துக்குக்‌ கவசம்‌ என்று ஆர்த்தம்‌. 
ஆகச்‌(சே) செய்த தர்மத்தைக்‌ கவசமாக 
உடையவர்‌, (வர்ம சப்தம்‌ க்ஷத்திரியரைக்‌ குறிக்‌ 
கும்‌ ஒரு குறிப்புப்‌ பேராம்‌. அது சர்மா என்பது 
பிராமணரைக்‌ குறிப்பது போலா மென்க.) தர்ம 
வர்மாவினுடைய  வாசஸ்தானம்‌ உறையூர்‌. 
அதற்கு நிகளாபுரி என்றும்‌ பெயர்‌, அவர்‌ துரைத்‌ 
தனம்‌ முதல்தான்‌ அந்தப்‌ பட்டணத்துக்குப்‌ 
பிரசித்தி, (146௦. 0011601100 ற்‌. 3186 


62 


இவ்வாறு திருவரங்க அந்தணர்கள்‌ *மெக்கன்ஸி'க்கு 
முன்‌ விளக்கும்‌ பொழுது சோழர்‌ காலத்தை 36யுகத்துக்கு 
முன்பு (சுமார்‌ 60 லட்சம்‌%36) ஈர்த்துச்‌ செல்லுகின்றனர்‌. 
இதுபோன்ற விளக்கங்கள்‌ பல அவர்‌ குறிப்பில்‌ உள்ளன. 
சில சாதிகள்‌: பற்றிய கைபீதுகளும்‌ உள்ளன. ஒன்று 
குறும்பர்‌ பற்றியது. அவர்‌ ஊர்கள்‌ அனைத்தும்‌ இன்றும்‌ 
சென்னைக்குப்‌ பக்கத்திலேயே உள்ளன. 


குறும்பர்களுடைய ௨௪ கோட்டைகள்‌ 
உண்டாயிருந்தன. அவைகளில்‌ உப கோட்டை 
கள்‌ அதிக விசேஷ கீர்த்திகளைப்‌ பெற்றது, இந்த 
இருபத்தினாலுக்கும்‌ புழல்‌ கோட்டை ராஜதானி 
எனப்பட்டிருக்குது. இந்தக்‌ குறும்பர்கள்‌ பஞ்ச 
பாண்டவர்களின்‌ யுத்தத்தில்‌ அளனாகாளர்‌ ஆக்‌ 
கப்பட்டு படுகளத்தில்‌ தீகமாய்‌ தொண்டுபட்ட 
தனால்‌ யுத்தத்துக்கு அதிக பண்பட்டவர்களானார்‌ 
கள்‌. ஆனாலிவாளந்த யுத்தத்தில்‌ முறியடிக்கப்‌ 
பட்டு எங்கும்‌ பரவி சிதறடிக்கப்பட்டார்கள்‌. 


இவர்கள்‌ கொல்லப்பட்டவிடம்‌ நெடும்‌ 
பூரில்‌. அந்த இடம்‌ இன்றும்‌ குறும்பரைக்‌ கொன்ற 
விடம்‌ என்று சொல்லப்படுது, குறும்பருக்குண்‌ 
டான கோட்டைகளின்‌ விவரம்‌ பொழில்‌-சாலப்‌ 
பாக்கம்‌-நெடும்பூர்‌- அணைக்கட்டு - பட்டீபுலம்‌ - 
ஆமூர்‌ - புலியூர்‌ - மறயிசீகுளம்‌ - களத்தூர்‌ - செம்‌ 
பூர்‌-தமுணூர்‌-யீகார்டு. 
(1460. 001160110௩ 19. 567) 
வரலாற்றுக்‌ கதைகள்‌ 
இவர்‌ தொகுப்பில்‌ மாணிக்க வாசகர்‌ பற்றிய ஓரு 
வரலாற்றுக்‌ குறிப்பும்‌ காணப்பெறுகின்றது. அதன்‌ 
மூகவுரையையும்‌ முதலாவது பத்தியையும்‌ மட்டும்‌ ஈண்டுக்‌ 
காணலாம்‌. 


63 


முகவுரை: கனம்‌ பொருந்திய மேசர்‌ காலன்‌. 
மெகன் ஸி துரையவர்கள்‌ வேதநாயக வேதாகம. 
சிரோமணியாருக்குக்‌ குடுத்த திட்டம்‌ அல்லது 
மெமோரண்டத்தின்படி மாணிக்கவாசகர்‌ சரித்‌ 
திரம்‌ ஏதென்பதைத்‌ திட்டமாய்‌ விசாரித்தெழுத, 
வேண்டியதாமே. இதைத்‌ தொட்டு அறிய. 
வேண்டியது, 


(க. வது) மாணிக்கவாசகர்தெட்சண ராச்சி 
யத்தில்‌ மதுரைப்பட்டணத்தில்‌ பிராமண வங்கி 
சத்திலே பிறந்து தென்னவன்‌ பிரமராயன்‌ என்கிற 
பாண்டியனுக்கு மந்திரியாயிருந்து அவருடைய 
திரவியத்தைக்‌ கொண்டு ஆவிடையார்‌ கோவி 
லென்று சொல்லப்படுகிற திருப்பெருந்துறையி 
லிருக்கப்பட்ட திருப்பணிகளைக்‌ கட்டினாரென்றும்‌ 
கடைசியிலே சிதம்பரத்துக்கு வந்து அவ்விடத்‌ 
திலே யீழத்து ராசாவினிடத்திலிருந்து வந்த 
புத்தர்‌ சமயத்தாரை வாது பண்ணி அல்லது தர்க்‌ 
கம்‌ பண்ணியழித்துப்‌ போட்டாரென்றுஞ்‌ சைவ 
மதத்தாரெல்லாம்‌ வாய்‌ விசேஷமாகச்‌ சொல்லு 
கிறார்கள்‌. 

ஆனாலவர்‌ எந்த வருஷம்‌ எந்த ஆண்டிலே 
யிருந்தாரென்று வாய்‌ விசேஷமாகச்‌ சொல்லுகிற 
'வர்களையுங்‌ காணோம்‌, புராணத்திலும்‌ காணோம்‌. 


இவ்வாறு மாணிக்கவாசகர்‌ வரலாறு கூறப்படுகிறது. 
இதில்‌ மொழித்‌ தவறு மட்டுமல்லாது இடம்‌, வரலாறு, 
பெயர்‌ முதலியனவும்‌ பிழைபட்டிருப்பதையும்‌ காண்கின்‌ 
ரோம்‌. எனினும்‌ இவைபற்றி யெல்லாம்‌ விளங்க அறியாத 
வராகிய ஆங்கிலேயராகிய மெக்கன்சி அவர்கள்‌ அவரவர்‌ 
எழுதியதையும்‌ கூறியதையும்‌ அப்படியே வகுத்துத்‌ 
தொகுத்து வைத்தார்‌, இவ்வாறு சென்ற நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ செவி வழியாகவும்‌ எழுத்து வழியாகவும்‌ 
நாட்டில்‌ வாழ்ந்து வளர்ந்து வந்த உரைநடையை நம்மால்‌ 
காண முடிகின்றது, இந்த உரைநடையில்‌ பல பிழைகள்‌ 


84 


உள்ளனவேனும்‌ இதுவும்‌ தமிழ்‌ உரைநடை வரலாற்றில்‌ 
இடம்‌ பெற்றுப்‌ பின்‌ நன்கு வளர இருக்கும்‌ உரை நடைக்கு 
வழிகாட்டியாக அமையவில்லையா! 
மக்கள்‌ பிணக்கு 

இனிச்‌ சில மக்களின்‌ வரலாறு பற்றிய குறிப்புக்களை 
யும்‌ கிராமங்கள்‌ தோறும்‌ மக்கள்‌ சாதிவெறிகொண்டு மாறு 
பட்ட வரலாறுகளையும்‌ இக்குறிப்புக்களில்‌ காண்கின்றோம்‌. 
இத்துறையில்‌ பல இவர்‌ தொகுப்பில்‌ உள்ளன. ஒன்றை 
மட்டும்‌ காணலாம்‌. இன்றும்‌ சதுரங்கப்பட்டினத்தை 
அடுத்த நிலப்பகுதிக்குக்‌ குறும்பரை நாடு என்றும்‌ குறும்‌ 
பர்‌ நாடு என்றும்‌ பெயர்‌ இருப்பதை அறிவோம்‌. ஆயினும்‌ 
குறும்பர்‌ என்ற மரபினர்‌ வாழ்வைக்‌ காணல்‌ அரிது. இதற்‌ 
கான காரணத்தை இன்றும்‌ நம்மால்‌ அறிய முடிய 
வில்லை. பின்வரும்‌ வரலாற்றுக்‌ குறிப்பு- அதன்‌ உரைநடை 
யில்‌ பல்வேறு தவறுகள்‌ பெற்றிருந்தபோதிலும்‌-குறும்பர்‌ 
வாழ்வு வீழ்ந்த வரலாற்றை அப்படியே படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுவது போன்று அமைந்துள்ளது. 


குறும்பர்‌ என்ற இடவமிஸத்தாருடைய 
சரித்திரம்‌: 


ருயர்‌ சமஸ்தானத்திலே குறும்பர்‌ என்ற யிடச்‌ 
சாதிகள்‌ வெகு இடங்களிலே ரட்சியபாரம்பண்ணி 
னார்கள்‌. அவாள்‌ நெடுமரம்‌, அணைக்கட்டு, சால 
பாக்கம்‌, நெரும்பூர்‌, என்ற யிடங்களிலேயும்‌ 
யின்னம்‌ மத்த இடங்களிலேயும்‌ கோட்டைகள்‌ 
கட்டிக்கொண்டு பிரபலியமாய்‌ வாழ்ந்தார்கள்‌- 
அன்னாள்களிலே குறும்பர்‌ குடிமக்கள்‌ முதலிக்குடி 
களையும்‌ வெள்ளாளகுடிகளையும்‌ தங்களை வணங்‌ 
கும்படியான பிறையத்தினம்‌ பண்ணினார்கள்‌ 
ஆனால்‌ முதலிகளும்‌ வெள்ளாளரும்‌ அதுக்குச்‌ சம்‌ 
மதி கொடுக்கவில்லை அப்போ குறும்பர்கள்‌ அவா 
ளுக்கு வெகு யிடுக்கங்கள்‌ பண்ணினார்கள்‌ ஆனால 


85 


வாளதற்குச்‌ சம்மதிகுடுக்கவில்லை- அதின்‌ பேரில்ல 
வர்கள்‌ தெருவிலும்‌ முச்சந்திகளிலும்‌ வெத்திலை 
தோட்டங்களிலும்‌ யின்னம்‌ வெகு யிடங்களிலும்‌ 
திட்டி வாசல்‌ போலே கட்டி அதுக்கெதிறிக்‌ குறும்‌ 
பர்‌ உளுக்கார்ந்து கொண்டு சறுவத்திறுளும்‌ 
அதில்‌ தலை குனிந்து நுழையும்படியாகவும்‌ அதி 
னாலே தங்களுக்கு வணக்கம்‌ நடக்கவும்‌ எத்தினம்‌ 
பண்ணினார்கள்‌-அப்போ முதலிமாரும்‌ வெள்‌ 
ளாளமாரும்‌ தலைகுனிந்து நுழைகிறதுக்கு வதிளாக 
முதல்‌ காலை விட்டு நுழைந்து யிதனாலே யவாளை 
அவசங்கை பண்ணினார்கள்‌-என்ற போதைக்கும்‌ 
அவாளதிகாரஸ்தர்களானபடியினாலே பலவிதத்‌ 
திலும்‌ வெள்ளாளரையும்‌ முதலிகளையும்‌ துன்பப்‌ 
படுத்தினார்கள்‌. அப்போ துன்பம்‌ அதிகரித்தபடி 
யினாலே யிவாளெல்லாரும்‌ யோசினை பண்ணி 
ஒன்றிலேயும்‌ முடியாமல்‌ கடைசியிலே யொரு 
அம்பட்டனிடத்திலே போய அவனுக்கு மான்‌ 
னிய சான்னியம்‌ பண்ணி விக்கிறோம்‌ குறும்பரை 
யதம்பண்ண யோசினை கேட்டார்கள்‌ அப்போ 
அவன்‌ சமாளிப்புச்‌ சொல்லி தானதுக்கு உபாயம்‌ 
பண்ணுகிறேன்‌ என்று திடாரிக்கஞ்‌ சொல்லி 
யிவாளை வீட்டுக்கு அனுப்பி விட்டான்‌ அதின்‌ 
பிறகு அவன்‌ தன்னினத்தாராகிய அம்மட்டர்‌ வீடு 
களுக்கெல்லாம்‌ போய்‌ அவாளெல்லாரும்‌ தனக்கு 
உதவி செய்ய வேணுமென்று கேட்டுக்‌ கொண் 
டான்‌ அந்தப்படியே அவாளெல்லாரும்‌ உதவி 
செய்கிறோமென்று வாக்குக்‌ குடுத்தார்கள்‌ குறும்ப 
சாதியாருக்குள்ளே ஒருவன்‌ சென்றுபோனால்‌ இழ 
வுக்கு வருகிற வாளக்‌ கூட்டத்தாரனைவோரும்‌ 
தலையேகச்‌ சவரம்‌ பண்ணுகிறது வழக்கமாயிருந் 
த்து 

அப்படி ஒருநாள்‌ தறுவாயிலே குறும்பர்‌ 
களுக்குள்ளே மூப்பாயிருக்கிற ஒருவன்‌ விழுந்து 
போனான்‌ அப்போ குறும்பர்கள்‌ எல்லோரும்‌ 


86. 


ஏகோபித்துக்‌ கூடியிருந்து அவனிழவு சடங்கு 
நடப்பிக்கிறதிலே எல்லாரும்‌ மாமூலப்‌ படிக்கு 
சவரம்‌ பண்ணிக்கொள்ள ஒரு மிக்க உளுக்கார்ந்‌ 
தார்கள்‌ அப்போ யிந்த அம்மட்டனானவன்‌ தான்‌ 
பந்து கட்டு பண்ணியிருந்த அம்மட்டர்கள்‌ எல்‌ 
லோருக்கும்‌ தாக்கிதை பண்ணி அவாளவாள்‌ 
சிறைக்கிற மனுஷரை அவாளவாள்‌ கொன்று 
போடக்‌ கற்பித்திருந்தான்‌ அந்தப்படியே யவாள 
வாள்‌ சிறைத்த மனுஷனை அவனவன்‌ தலையை 
சிரைத்து கழுத்தண்டையில்‌ வருகிறபோது குர 
வளைகளை அறுத்துக்‌ கொன்று போட்டார்கள்‌ 
அப்போயிங்கே மாண்டுபோன குறும்பறுடைய 
ஸ்ரீகளெல்லாரும்‌ பெலத்த அக்கினி வளத்து 
அதில்‌ குதித்து பிருணசேதம்‌ பண்ணிக்கொண் 
டார்கள்‌-அப்போ ஸ்ரீகள்‌ நெரும்பூரிலே முப்போ 
கம்‌ விளைந்தாலும்‌ உப்புக்கு நெற்‌ கிடையால்‌ 
போகவென்று சாபமிட்டார்களாம்‌-குறும்பராலே 
கட்டப்பட்ட கோட்டைகளின்னம்‌ மேலாகச்‌ 
சொல்லப்பட்ட யிடங்களிலே முழுதும்‌ யிடிந்து 
தவிழ்ந்து மண்மேடாய்க்‌ கிடக்குது அதை 
போய்ப்‌ பார்த்தவர்களிருக்கிறார்கள்‌ அவாளால்‌ 
கட்டப்பட்ட. கேணிகள்‌ அந்தந்த யிடங்களிலே 
பாழாய்ப்‌ போய்க்‌ கிடக்குது அது யிந்த சதுரங்கப்‌ 
பட்டணத்திலேயும்‌ யிருக்குது அந்தக்‌ கல்கள்‌ 
பூறூவங்கண்ட வெகு நாளையின்‌ கல்லுகளா 
யிருக்குது-- ப 
(1460. 0011601100, 1. 3838) 
பஞ்ச தந்திரம்‌ 
இந்த அளவோடு இத்தகைய குறிப்புக்களை நிறுத்தி 
வேறு வகையில்‌ உரைநடை வளர்ந்த வரலாற்றைக்‌ காண்‌ 
போம்‌. பஞ்சதந்திரக்‌ கதையானது தாண்டவராய: 'முதலி 
யார்‌ என்பவரால்‌ ஆங்கிலேயர்‌ பொருட்டுச்‌ செய்யப்‌ 
பெற்ற ஒரு நூல்‌ என்பதைக்‌ கண்டோம்‌. இந்நூலை 
1825-இல்‌ அவர்‌ எழுதி முடித்தார்‌. எனினும்‌ : 1850-இல்‌ 


87. 


அவர்‌ மறைந்தார்‌ என்றும்‌ காண்கிறோம்‌. அவரே. கீதா 
மஞ்சரி என்ற மற்றொரு வசன நூலும்‌ இலக்கண வினா 
விடை என்றொரு நூலும்‌ எழுதினார்‌ என்பர்‌. அந்தப்‌ 
பஞ்சதந்திரம்‌ என்ற கதை ஆங்கிலேயருக்காகப்‌ படிப்படி 
யாக இலக்கணப்‌ புணர்ச்சிகள்‌ பொருந்த அமையப்‌ பெற்‌ 
றுள்ளமையும்‌ மேலே கண்டோம்‌. முதலில்‌ வரும்‌ கதை 
கள்‌ எளிய இயல்புப்‌ புணர்வுடைய வாக்கியங்களாக 
அமைய, பின்‌ வரவரப்‌ பல்வேறு இலக்கணப்‌ புணர்வுகளை 
யுடைய வாக்கியங்கள்‌ இடம்‌ பெற்றன. இந்தக்‌ கதையே 
சென்ற நூற்றாண்டிலும்‌ இந்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்‌ 
திலும்‌ பல்வேறு பாடநூல்களில்‌ தவறாது இடம்‌ பெற்‌ 
றமையை அறிகிறோம்‌. அதன்‌ நடை முன்‌ கண்டமை 
போலன்றிச்‌ செம்மை நலம்‌ சார்ந்திருக்கின்றது. சென்ற 
காற்றாண்டின்‌ உரைநடைக்கு அதில்‌ ஒரு சிறு பகுதியை 
யேனும்‌ காணல்‌ தேவையாகின்றது. இதோ அந்த 
நடைக்குப்‌ புணர்ச்சி இலக்கணம்‌ நிரம்பிய ஓர்‌ எடுத்துக்‌ 
காட்டி--- 
ஐந்தாவது. அசம்பிரேக்ஷிய காரியத்துவம்‌-கதை 1. 
உச்சயினி புரத்தில்‌ வதிந்த தேவநாம வேதிய 
னெருவன்‌ மனைவியோடு இல்லறம்‌ நடாத்தும்‌ 
நாளிற்‌ குழவியில்லாக்‌ குறையால்‌ இருவரும்‌ ஒரு 
கீரிப்பிள்ளயை மைந்தனை ப்போற்‌ கருதி வளர்ப்‌ 
புழி'ஒரு மகவுண்டாயிற்று. மனைவி அம்மதலையை 
ஓர்‌ நாள்‌ தாூங்குவித்துக்‌ கணவனைப்‌ பார்த்து, 
“யான்‌ .உதகத்தின்‌ பொருட்டுச்‌ செல்லா நின்‌ 
றேன்‌. நீர்‌ நங்‌ கான்முளையைப்‌ பார்த்திரும்‌, ஒரு 
வேளை கீரி கடிக்கும்‌'” என்றிங்ஙனம்‌ வகுத்துத்‌ 
கதுண்ணீர்க்குச்‌ செல்ல, பின்னர்‌ அக்குழந்தை 
தொட்டிலிற்‌ கண்‌ வளர்ந்தது அவ்வந்தணனும்‌ 
ஒரு தடாகக்கரும வயத்தனாய்ப்‌ புறஞ்‌ செல்ல, 
அத்தருணத்தில்‌ ஒரு கிருஷ்ண சருப்பம்‌ பிலத்தி 
னின்றும்‌ புறம்போந்து தொட்டிலின்‌ மேற்‌ செல்லா 
நிற்கக்‌ கண்ணுற்ற நகுலம்‌ அதை அக்கணமே 
விரைந்து பற்றி உதறிக்‌ கொன்று பல கண்டங்‌ 


88 


கண்டு குருதியாற்‌ பூசுற்ற முகத்துடனே தனது 
ஆற்றலைக்‌ காட்ட விரும்பி விரைந்து துவார முக 
மாக வருகையில்‌, வந்த பார்ப்பினி செந்நீரால்‌ 
நிறைந்த அதன்‌ வதனத்தைப்‌ பார்த்த வளவில்‌ 
அது தன்‌ பிள்ளையைக்‌ கடித்து மடித்ததென்று 
உள்ளித்‌ துள்ளித்‌ துணுக்குற்று நீர்க்குடஞ்‌ சிதை 
வுறும்படி அதன்‌ தலைமேற்‌ போட்டுக்‌ கொன்று 
உடனே உட்புகா நிற்கையில்‌, மகன்‌ உறங்குதலை 
யும்‌ அருகே கரும்பாம்பின்‌ துணிக்கைக்‌ குவை 
யையுங்‌ கண்டு அந்தோ! கெட்டேன்‌, யான்‌ என்‌ 
அருங்குழவியை நன்காராய்தலின்றிக்‌ கொலை 
செய்தேனெனச்‌ சோனமுற்றுப்‌ புலம்பா நிற்புழி 
அவள்‌ தலைவன்‌ ஆண்டு எய்தி, “குழந்தை இதோ 
இருக்கையில்‌ நீ வெறுமையென மகவிழந்தே 
னென்றேன்‌ கதறிக்‌ கலுழ்கின்றனை? என்னடி 
பேதாய்‌!” என மனைவி, “நீர்‌ யாதோ பேரவாவால்‌ 
என்‌ மொழி தள்ளிப்‌ போனமையால்‌ அதன்‌ பயன்‌ 
இந்தோ வாய்த்தது, இது மிக்க அவாவினன்‌ மூடி 
மேற்‌ சக்கிரம்‌ சுழன்றதை யொத்தது'”' என, 
அவன்‌ **அல்தெவ்வண்ணம்‌? உரைத்தி'' என 
உரைப்பான்‌. பைக்‌, 13], 132, 


கதைகள்‌ 


இப்படியே வேறு சில கதைகளும்‌ வழக்கத்தில்‌ உள்‌ 
ளன. அவற்றில்‌ ஒன்று மரியாதைராமன்‌ கதை. 1847-இல்‌ 
சைதாப்பேட்டை தேசப்ப செட்டியார்‌ குமாரர்‌ வீரபத்திர 
செட்டியாரால்‌ ஜீவரக்ஷ£ாமிர்த அச்சகத்தில்‌ பதிப்பிக்கப்‌ 
பெற்ற கதா சிந்தாமணி என்ற நூலில்‌ ஒரு பகுதி இது. இந்‌ 
நூல்‌ பல சிறு கதைகளைத்‌ தன்னகத்தே கொண்டது. இதில்‌ 
நடை அவ்வளவு சிறந்ததாக இல்லை யெனினும்‌ இத்‌ 
தகைய கதைகளைப்‌ பொது மக்கள்‌ விரும்பிப்‌ படித்தார்கள்‌ 
எனக்காண முடிகின்றது. எனவே அதையும்‌ இங்கே தரு 
கின்றேன்‌. 


689 


மரியாதை ராமன்‌ கதை: 
௰௮ வது. ஒருவன்‌ காதுக்‌ கடுக்கனை 
மற்றொவன்‌ திருடியது. 


ஒரு சத்திரத்தல்‌ இரண்டுபேர்‌ வழிப்போக்கர்‌ 
ஒருவனுக்கொருவன்‌ எதிர்முகமாகத்‌ தலைவைத்துப்‌ 
படுத்துக்‌ கொண்டார்கள்‌ நித்திரை வேளையிலே 
வலது காது கீழாப்‌ படுத்திருந்தவனுடைய இடது 
காது கடுக்கனை இடது காது கீழாகப்‌ -படூத்‌ 
திருந்தவன்‌ கழற்றித்‌ தன்‌ வலது காதிலேபோட்டுக்‌ 
கொண்டான்‌. விழித்துக்கொண்ட பிற்பாடு கடுத்‌ 
கனை யிழந்தவன்‌ என்‌ கடுக்கனை ஏன்‌ கழற்றிக்‌ 
கொண்டா யென்று கேட்க அவனும்‌ என்‌ காதுக்‌ 
கடுக்கனை நீதான்‌ கழற்றிக்‌ கொண்டாயென்றான்‌... 
இப்படிக்‌ கலகப்பட்டுக்‌ கடுக்கனை யிழந்தவன்‌ 
மரியாதை ராமனிடத்திலே சொல்லிக்‌ கொண் 
டான்‌. நியாயாதிபதியாகிய அவன்‌ திருடனை 
அழைத்துக்‌ கேட்டவிடத்தில்‌ அவனும்‌ 
அப்படியே சொன்னபடியினாலே நீங்கள்‌ இரு 
வரும்‌ எப்படிப்‌ படுத்துக்‌ கொண்டீர்களோ 
அப்படி பகுத்துக்‌ கொண்டு காண்பியுங்க 
ளென்ருன்‌. அப்படியே காண்பித்தபோது 
திருடனைப்‌ பார்த்து உன்‌ இடதுகாது கீழே இருந்த 
படியால்‌ அதிலிருந்து எப்படி கழற்றலாம்‌, அவன்‌ 
இடது மேலே இருந்தபடியால்‌எளிதாகக்‌ கழற்றிக்‌ 
கொண்டாய்‌. நீதான்‌ திருடனென்று சொல்லி 
உடமைக்காரனுக்குக்‌ கடுக்கனை வாங்கிக்‌ 
கொடுத்துத்‌ திருடனை இருபத்துநாலு அடி 
அடிப்பித்து ஆறு மாதம்‌ காவலிருக்கச்‌ செய்‌ 
தான்‌. அத்திருடன்‌ பொய்‌ சொன்னாலும்‌ 
பொருந்தச்‌ சொல்லவேணும்‌ என்றபடி காத்துக்‌ 
கொள்ளவும்‌ தெரியாமற்‌ போயிற்றேயென்று 
துன்‌ பமடைந்தான்‌. 


6 


90 
இவைகளேயன்றி நடேச சாஸ்திரிகள்‌ : எழுதிய 


திராவிட நாட்டுப்‌ பூர்வகாலக்‌ கதைகள்‌, மத்தியகாலக்‌ 
கதைகள்‌ முதலியனவும்‌ படித்து மகிழத்தக்கன, நல்ல 
உரை நடையில்‌ அமைந்துள்ளன்‌. 


இவ்வாறு சென்ற நூற்றாண்டில்‌ எத்தனையோ வகை 
யான கதைகள்‌ எழுதப்பெற்றும்‌ அச்சிடப்பெற்றும்‌ 
நாட்டில்‌ உலவிவந்தன. எழுதப்பெறாது செவி வழியாகச்‌ 
சென்ற நூற்றாண்டுவரை வந்த பல்வேறு கதைகளும்‌ 
அச்சுச்‌ சாதனம்‌ உண்டான கராணத்தாலே நாட்டில்‌ நூல்‌ 
களாக உருப்பெற்று உலவின. அவை அனைத்தையும்‌ 
வரிசைப்‌ படுத்திக்‌ கூறுவதென்பது இயலாத ஓன்று. 
மரியாதைராமன்‌ கதை (1812). விக்கிரமாதித்தன்‌ கதை, 
முப்பத்திரண்டு பதுமை கதை (1804). சதமூக ராவணன்‌ 
கதை (1818), தாடி வெண்ணெய்க்காரன்‌ கதை (1843). 
விறலிமாறன்‌ கதை (1828), தமிழ்றியும்‌ மடந்தை கதை 
(18122) முதலியவை சில. இவற்றுள்‌ சில ஏட்டுப்‌ படிகளா 
கவும்‌ இருந்து இந்த நூற்றாண்டில்‌ அச்சிடப்பெற்றுள்ளன. 
இவையுங்‌ இவை போன்ற எண்ணற்ற பிற கதைகளும்‌ 
நாவல்களும்‌, வளர்ந்து வருகின்ற தமிழ்‌ உரைநடை 
வரலாற்றில்‌ இடம்‌ பெறத்தக்கவையே என்பது மட்டும்‌ 
உறுதி. 


நாவல்‌ 

பத்தொன்‌ பதாம்‌ நூற்றாண்டிலே, இத்தகைய கதைகள்‌ 
மட்டுன்றி இன்று நாட்டில்‌ வழங்கும்‌ “நாவல்‌” என்னும்‌ 
புதுவகை நூலும்‌ இடம்‌ பெறலாயிற்று. தமிழில்‌ “பிரதாப 
முதலியார்‌ சரித்திரம்‌” என்னும்‌ நாவலை எழுதி (1835 இல்‌) 
வெளியிட்ட மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை அவர்கள்‌ 
இத்தகைய நாவல்கள்‌ பற்றியும்‌ தமிழில்‌ உரைநடை 
வளர வேண்டிய தேவை பற்றியும்‌ தம்‌ முகவுரையில்‌ குறித்‌ 
துள்ளார்‌. அதுவரையில்‌ தமிழ்‌ உரைநடை வளராமைக்கு 
உரிய பல காரணங்களை விளக்கி, ஏட்டில்‌ எழுத்தாணி 
கொண்டு எழுதும்‌ முறையில்‌ நீண்ட விளக்க உரை.எழுத 


௮1 


க 


இயலாத்‌ தன்மையைத்‌ தொட்டுக்காட்டி, தாம்‌ உரை 
நடையில்‌ இந்நாவலை எழுதியதற்குரிய காரணந்தை அவர்‌ 
விளக்குகிருர்‌. 


]8ீ]ு 00601 10 ளார்(ர்ற த (116 எர ௦71 11011௦ 
15 1௦ $10ற]37 (16 814 07 0080 ௭௦7165 18 78011, 8 
ஏயர்‌ ஏர்ம்01 15 க0்ரொர்(ர20 ௧௭௦ 1௨௦1௦0 ர ௧11, 
(முன்னுரை) 
உரைநடையின்‌ தேவையை அவர்‌ தமது நூலின்‌ மற்‌ 
றொரு பகுதியிலும்‌ எழுதிக்காட்டியுள்ளார்‌. வசனம்‌” என்‌ 
பதையே அவர்‌ ஆண்டுள்ளார்‌. சென்ற நூற்றாண்டில்‌ 
உரைநடைக்கு இவர்‌ எழுத்தும்‌ ஓர்‌ எடுத்துக்காட்டு. 
வசன காவியங்களால்‌ ஜனங்கள்‌ திருத்த 
வேண்டுமே யல்லாது செய்யுட்களைப்‌ படித்துத்‌ 
திருந்துவது அசாத்திய மல்லவா? ஐரோப்பிய 
பாஷைகளில்‌ வசன காவியங்கள்‌ இல்லாமலிருக்கு 
மானால்‌ அந்தத்‌ தேசங்கள்‌ நாகரிகமும்‌ நற்பாங்கும்‌ 
அடைந்திருக்கக்‌ கூடுமா? அப்படியே நம்முடைய 
சுய பாஷைகளில்‌ வசன காவியங்கள்‌ இல்லா 
மலிருக்கிற வரையில்‌ இந்தத்‌ தேசம்‌ சரியான சீர்‌ 
திருத்தம்‌ அடையாதென்பது நிச்சயம்‌, (42 ஆம்‌ 
அதிகாரம்‌.) 
இதில்‌ ஆசிரியர்‌ கூறிய அடிப்படையிலேயே பல 
உரைநடை நூல்கள்‌ சென்ற நூற்றாண்டில்‌ தோன்றி 
வளர்ச்சி யுற்றன. இவ்வுரை நடைபற்றியும்‌ நாவல்‌ பற்றியும்‌ 
சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ இந்த நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்திலும்‌ எழுந்த சில விளக்கங்கள்‌ சென்ற 
நூற்றாண்டில்‌ இருந்த அதன்‌ நிலையை நன்கு விளக்குவன 
வாகும்‌. “சாவித்திரி சரித்திரம்‌” பத்மாவதி சரித்திரம்‌ முத 
லிய நாவல்கள்‌ எழுதிய மாதவையா அவர்கள்‌ 1903 இல்‌ 
“பத்மாவதி சரித்திரம்‌” இரண்டாம்‌ மதிப்பின்முன்னுரையில்‌ 
நாவல்பற்றியும்‌ அதன்‌ நடைபற்றியும்‌ குறிக்கின்றார்‌. 
மற்றெல்லா உயர்தர கிரந்தங்களையும்‌ 
போலவே நாவலென்னும்‌ : கிரந்தமும்‌ படிப்பவர்‌ 


92 


மனதைக்‌ கவர்ந்து மகிழ்வூட்டலை முற்கருத்‌ 
தாகவும்‌ அத்துடன்‌ நல்லறிவூட்டலை உட்கருத்‌ 
தாகவும்‌ கொண்டது. கிரந்தத்தில்‌இடையிடையே 
கீழ்த்தரப்பட்டபாத்திரங்கள்‌ பேசநேரும்பொழுது, 
இலக்கணவழுச்‌ செறிந்த அவர்தம்‌ வாய்மொழி 
களை அவ்வண்ணமே எழுதுவது வழக்கமாயினும்‌, 
கிரந்த கர்த்தா நேரிற்‌ கூறும்‌ வரலாறுகள்‌ வழுவின்‌ 
றிருத்தல்‌ வேண்டும்‌. கல்வி தேர்ச்சியில்லாதாரும்‌ 
பயன்‌ பெறும்படி எழுதப்படும்‌ கிரந்தம்‌ ஆதலின்‌, 
எவ்வளவு இலேசான நடையில்‌ எழுதப்படினும்‌ 
நலமே. ஆயின்‌ எளிதில்‌ பொருள்‌ தெளிதல்‌ கருதி 
இலக்கண வழுக்களோடு எழுதப்படின்‌ படிப்‌ 
பவருள்‌ இலக்கணம்‌ பயின்றார்‌ வெறுப்பையும்‌, 
அப்பயிற்சியில்லார்‌--அவர்களுள்‌ முக்கியமாய்‌ 
இவ்விதக்‌ கதைகளைப்‌ பெரும்பாலும்‌ வாசிப்‌ 
போராகிய இலக்கண மறியாத பெண்பாலர்‌-- 
வழுக்களை அறியமாட்டாராய்‌ மயக்கத்தையும்‌ 
அடைவாராதலின்‌ நன்னடையில்‌ எழுதுவதே 
தகுதியாகும்‌. 
(பத்மாவதி சரித்திரம்‌. முன்னுரை) 
இவவாறு உரைநடை எழுதும்‌ போது மக்கள்‌ கையாள 
வேண்டிய வகையினையும்‌ அவற்றின்‌ வழியே சென்ற நூற்‌ 
ருண்டின்‌ பிற்பகுதியில்‌ தோன்றி உரை நடையை வளர்த்த 
வர்‌ திறத்தையும்‌ காட்டிய, இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்‌ 
தில்‌ வாழ்ந்த மற்றொரு புலவர்‌ கருத்தையும்‌ இங்கே காண 
லாம்‌. அவர்‌ யாரென்று நமக்குத்‌ தெரியாது. அவர்‌ கருத்தும்‌. 
யாவருக்கும்‌ ஏற்கத்தக்கதா என்பதும்‌ ஆராய்ச்சியில்லை. 
ஆயினும்‌ சென்ற நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ உரைநடை 
வளர்த்தவர்‌ பற்றி இந்த நூற்ழுண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
இருந்த இந்தக்‌ கருத்தை மட்டும்‌ காணலாம்‌. 
வசன மெழுதுவோர்‌ பிரம்மஸ்ரீ கரியநாராயண 
சாஸ்திரியாரின்வழிச்சென்றுவசனமெழுதாமலிருந் 
தால்தான்‌ பயனடையலாம்‌. சாஸ்திரிகள்‌ எழுதிய 


93 


வசனம்‌ மிகவும்‌ கடின நடையுடையது. அம்மாதிரி 
யான கடின வசனம்‌ பெரும்பாலார்க்குப்‌ பயன்‌ 
படாது. “விளங்க வைத்தல்‌” என்பதைக்‌ 
கொண்டு வசனம்‌ எழுத வேண்டும்‌. கவியானது 
கடினமாயிருந்தாலும்‌ குற்றமில்லை. வசனம்‌ கடின 
மாயிருந்தால்‌ பெரும்‌ பயன்‌ அளியாது. ஆதலின்‌ 
எளிய நடையில்‌ எழுதுவதுதான்‌ உசிதம்‌. ஸ்ரீமான்‌ 
வேதநாயகம்‌ பிள்ளை, ஸ்ரீமான்‌ செல்வக்‌ கேசவ 
ராய முதலியார்‌ ஆகிய வித்துவான்கள்‌ எழுதிய 
வசனந்தான்‌ நமக்கு வழிகாட்டக்‌ கூடியது. அவர்‌ 
களுடைய வசன நடை மிகவும்‌ பாராட்டற்பாலது, 
ஏனெனில்‌, எளிய நடையில்‌ எழுதுவது கடின 
நடையில்‌ எழுதுவதைப்‌ பார்க்கிலும்‌ வருத்தமான 
காரியம்‌. 
(ராமதாஸ்‌ என்னும்‌ புதிய கட்டுக்‌ கதை-- 
முன்னுரை, 1908) 
இவ்வாறு இன்னும்‌ பலரும்‌ சென்ற நூற்றாண்டின்‌ 
நாவல்‌ பற்றியும்‌ உரைநடை பற்றியும்‌ பல கருத்துக்களைக்‌ 
கூறியுள்ளார்கள்‌. ருபின்சன்‌ குருசோ (1869), தசகுமார 
சரித்திரம்‌, பிரேம கலாவதீயம்‌ முதலிய மொழிபெயர்ப்பு 
நாவல்களும்‌ வெளிவந்துள்ளன.  *தீனதயாளு” முதலிய 
நாவல்களும்‌ சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ வந்தன. 
கிருபை சத்தியநாதன்‌ என்ற கிறுத்துவ அம்மையாரும்‌ இரு 
நாவல்கள்‌ எழுதியுள்ளார்‌. ஒன்று கிறித்தவ சமயச்‌ சார்‌ 
பானது; மற்றது இந்து சமயச்‌ சார்பானது. *விநோத சரித்‌ 
திரம்‌' என்று உயர்ந்த இலக்கிய நடையில்‌ நாராயண சாமிப்‌ 
பிள்ளை என்பார்‌ நாவல்‌ எழுதியுள்ளார்‌ எனவும்‌ ஆறி 
கிரோம்‌. இராஜம்‌ ஐயர்‌ அவர்கள்‌ எழுதிய 'கமலாம்பாள்‌ 
சரித்திரம்‌' நாடறிந்த ஒன்று, 1575 முதல்‌ 25 ஆண்டுகளில்‌ 
சுமார்‌ 50 நாவல்கள்‌ வந்துள்ளன. சில இதழ்களும்‌ பல்‌ 
வேறு தொடர்கதைகளைச்‌ சிறுகச்‌ சிறுக வெளியிட்டு 
வந்தன. இவ்வாறு சிறுகதையும்‌ நாவலும்‌ தாமும்‌ வளர்ந்து 
தமிழ்‌ உரைநடை வளரவும்‌ உதவின. மக்களும்‌ ஓரளவு 
அறிவு விளக்கம்‌ பெற்றனர்‌. 


94 

திரட்டு நூல்கள்‌ 

இவ்வாறு தனித்தனியான கதைகளின்‌ அமைப்பு 
மட்டுமன்றி, பல சிறு கதைகளைத்‌ தொகுத்து வெளியிட்ட 
நூல்களும்‌ சில இருந்தன. நல்ல புலவர்‌ எழுதிய கதைகள்‌ 
சிதறுண்டுபோகா வகையில்‌ பல அறிஞர்‌ அவற்றைத்‌ 
தொகுத்து வைத்துள்ளனர்‌. அவற்றுள்‌ சில அச்சிடப்‌ 
பெற்றுள்ளன. அவற்றுள்‌ ஓன்று அறிஞர்‌ எம்‌, எஸ்‌, 
பூரணலிங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌ தொகுத்தது. 1696இல்‌ 
அவர்‌ வாசகத்‌ திரட்டு” என்ற பெயரில்‌ பல கதை 
கட்டுரைகளைத்‌ தொகுத்து வெளியிட்டார்‌. அவற்றுள்‌ சில 
பேரிலக்கியங்களிலிருந்து சுருக்கமாக எழுதப்‌ பெற்றன; 
சில மொழிபெயர்ப்புகளும்‌ உள்ளன. அவை வருமாறு: 


1. மனோன்மணி ஜே, பி, வாசுதேவ (சுந்தரம்பிள்ளை 


கதை பந்துலு யின்‌ மனோன்‌ 
மணீயம்‌) 
2. சாதுமதி கே. குப்புசாமி 
சரிதை முதலியார்‌ (௩12 [,2) 
3. மனோகரவல்லி எம்‌, எஸ்‌. பூரண 
கதை லிங்கம்‌ பிள்ளை (1 ுயாரு801'5 
ரர10698) 
4. தற்காப்பு வி. கோ சூரிய (81027௩ 5ற0- 
நியமம்‌ ்‌ நாராயண 0615 101016 
சாஸ்திரியார்‌ ௦ 18109) 


5. வளவனாடு வித்துவான்‌ ஜெகராவ்‌ 


முதலியார்‌ (தேம்பாவணி) 
6, மாணிக்கம்‌ ஞானப்பிரகாச (திருவிளை 
விற்றப்‌ படலச்‌ வள்ளலார்‌ யாடல்‌ 


சுருக்கம்‌ ப புராணம்‌) 


95. 


7. அரசனும்‌ வி. கோ, சூரிய (ரூபாவதி 
புலவனும்‌ நாராயண நாடகம்‌ 
சாஸ்திரியார்‌ 
8. பிரகலாத சீனிவாசராகவா (விஷ்ணு 
சரித்திரம்‌ சாரியார்‌ புராணம்‌) 


9, சாவித்திரி டி, எஸ்‌, சலச 
சரிதை. லோசன செட்டியார்‌ (பாரதம்‌) 


10. ஸ்ரீ ராமரும்‌ அருணாசலக்‌ கவி 
வாலியும்‌ ராயர்‌ (இராமாயணம்‌) 


11. பாண்டவர்‌ சண்முகக்‌ கவிராயர்‌ (பாரதம்‌) 
வெளிப்படுதல்‌ 


12. தந்திரம்‌ எஸ்‌. சுப்பிரமணியப்‌ (3 5ம்‌ 7௦0 
பிள்ளை [ம00%) 


13. சீவகாருண்ய சிதம்பரம்‌ இராம 
விளக்கம்‌ லிங்கம்‌ பிள்ளை (அருட்பா) 


இக்கட்டுரைகளை உதவிய அனைவரும்‌ சென்ற நூற்‌ 
ராண்டில்‌ தமிழ்‌ உரைநடை வளர உதவி செய்தவர்களே. 
இவருள்‌ சிலர்‌ பல பெருநூல்களையும்‌ யாத்துள்ளமை 
அறிவோம்‌. இவர்களுள்‌ ஒரு சிலரைப்‌ பற்றி நாளை தெளி 
வாகக்‌ காணலாம்‌, இவற்றில்‌ ஓரிரு சான்று காட்டி இன்று. . 
அமையலாம்‌. மொழிபெயர்ப்பால்‌ உரைநடை வளர்த்த 
மைக்கும்‌ இது ஒரு: சான்றாகும்‌. கதைகள்‌ வழங்கிய 
வகைக்கும்‌ அவை சான்று பகரும்‌. 


சாதுமதி கதை 
இப்பூதலப்‌ பூவைக்குத்‌ திலகம்‌ போல 
விளங்கா நின்ற விருதை மாநாடு என்னும்‌ திவ்விய 
தேசத்தை மனுநீதி தவறாமலும்‌, செங்கோல்‌ வழு 
வாமலும்‌ மன்னுயிரைத்‌ தன்னுயிர்‌ போல்‌ பாது 


96 


காத்து அரசு புரிந்து வந்த வேந்த௭னாருவன்‌' இருந்‌ 
தான்‌. சை வர்மன்‌ என்னும்‌ பெயர்‌ பூண்ட இவ்‌ 
வரசன்‌ தன்‌ மனைவியுடன்‌ இல்லறம்‌ வழுவாது 
நடத்தி, பூர்வ சன்மாந்தரத்திற்‌ செய்த கன்ம 
வசத்தாற்‌ புத்திர பாக்கியம்‌ பெறாது மனவருத்த 
முறுங்‌ காலத்துக்‌ கண்மணிகள்‌ போன்ற புத்திரி 
கள்‌ மூவர்‌ தோன்றினர்‌, 
(முதல்‌ பகுதி) 


மனோேகரவல்லி கதை 
தென்‌ தேசமாண்டு வந்த குண வீரனென்னும்‌ 
வேந்தனுக்கு மனோகரவல்லி என்ற அருமைப்‌ 
யுதல்வி உதித்தனள்‌. அவள்‌ தாலாட்டுப்‌ பருவத்‌ 
திலேயே தன்‌ அன்னையை இழக்கப்‌ பெற்ற 
நிமித்தம்‌, அவள்‌ பிதா அவளை நாளொரு மேனி 
யாய்‌ வளர்த்துத்‌ தாயிழந்த தனி நிலை மனத்திற்‌ 
சிறிதும்‌ புகாவண்ணம்‌ அவள்‌ அவாக்‌ கொண்டு 
கேட்கும்‌ அனைத்தையும்‌ அட்டியின்றி அவட்குச்‌ 
சேகரித்துக்‌ கொடுத்து அவள்‌ மனோபீஷ்டப்‌ 
படியே நடந்து வந்தான்‌, 
இத்தகைய தொகை நூல்களால்‌-சிறப்பாகக்‌ கதை 
நூல்களால்‌-சென்ற நூற்றாண்டில்‌ தமிழ்‌ உரைநடை நன்கு 
வளர்ந்தது என்பது உறுதி, 
நாடகம்‌ 
சிறுகதைகள்‌, நாவல்கள்‌ மட்டுமின்றி நாடகங்கள்‌ பல 
சென்ற நூற்றாண்டில்‌ வெளிவந்தன. அவை பெரும்பாலும்‌ 
உரைநடை நூல்களே. ஒரு சில பாடல்கள்‌ இடை 
யிடையே விரவப்‌ பெற்றன. சில நாடகங்கள்‌ முழுவதும்‌ 
பாடலால்‌ ஆனபோதிலும்‌ தொடக்க உரை,அறிமூக உரை 
கள்‌ அனைத்தும்‌ உரைநடையிலேயே அமைந்துள்ளன. அத்‌ 
தகைய நாடகங்கள்‌ பலவாக நாட்டில்‌ நடிக்கப்பெற்றன. 
என்றாலும்‌ ஒரு சிலவே அச்சிடப்பெற்று நூல்‌ வடிவில்‌ 


97 


வந்துள்ளன. அவற்றுள்‌ ஒன்று :(தாசில்தார்‌'. என்னும்‌ 
நாடகம்‌. இதன்‌ ஆசிரியர்‌ மாவட்ட நடுவராக (18147104 
நக00114) இருந்தவர்‌. அரசாங்க ஊழியர்களில்‌ சிலர்‌ 
நடந்து கொண்ட வகையை நேரில்‌ கண்டு கண்ணீர்‌ வடித்‌ 
தவர்‌ எனத்‌ தெரிகிறது. இதன்‌ முதல்‌ பதிப்பு 1857லும்‌ 
இரண்டாம்‌ பதிப்பு 1865லும்‌ வெளி வந்துள்ளன. இந்நூல்‌ 
அவர்‌ மகனாரால்‌ வெளியிடப்‌ பெற்றுள்ளது. அவரும்‌ 
ஓய்வுபெற்றிருந்தார்‌ எனக்‌ காண்‌ கின்றோம்‌. நூலின்‌ முகப்‌ 
புப்‌ பக்கத்தில்‌ பின்வரும்‌ குறிப்பு உள்ளது. 
தாசில்தார்‌ நாடகம்‌ 
சைதாபுரம்‌ காசி விஸ்வநாத முதலியார்‌ இயற்றியது 


இஃது கோயம்புத்தூர்‌ ஜில்லா உடுமலைப்‌ 
பேட்டை: முனிசீபாயிருந்து இப்போது கெவர்ன்‌ 
மெண்டு உபகாரச்‌ சம்பளம்‌ பெற்றுக்‌ கொண் 
டிருக்கிற சைதாபுரம்‌ காசிவிஸ்வநாத முதலியார்‌ 
அவர்களாலியற்றப்பட்டு அவர்‌ புத்திரனாகிய 
சோமசுந்தர முதலியாரது “ஸ்டார்‌ ஆப்‌ இந்தியா 
பிரஸில்‌” இரண்டாவது முறை அச்சிற்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்டது. 

௬௮௱௬௰௮ ஷ்‌ ஜனவரி மாதம்‌, 
103, கரறுறர்கர 5060, 
(93 இர்‌: 118 


இந்த முதற்‌ பக்க விளக்கம்‌ ௮க்கால உரைநடைக்கும்‌ 
சான்றாக அமைகின்றது. இதன்‌ முன்னுரையில்‌ ஆசிரியர்‌ 
இந்நாடகம்‌ எழுத நேர்ந்த வரலாற்றைக்‌ கூறுவதும்‌ அறிய 
வேண்‌ டுவதாகும்‌. 


முகவுரை: சிலர்‌ ஒரு எருமையானது தண்ணீர்‌ 
குடிக்கப்‌ போன கசூட்டையைக்‌ கலக்கிச்‌ சேராக்‌ 
கித்‌ தன்னுடலெலாஞ்‌ சேற்றைப்‌ பூசிக்கொண்டு 
நடக்கிற வழியெலாஞ்‌ சேருக்கி, வழியிற்‌ போகிற 

. வர்கள்‌ வருகிறவர்கள்‌ பேரிலுஞ்‌ சேற்றைப்‌ பூசித்‌ 


98 


தன்னைக்‌ கட்டுகிற கொட்டத்தில்‌ - கட்டுத்தறி - 
புல்‌ - இதுகளையெல்லாஞ்‌ சேருக்கி - கட்டிப்‌ புல்‌ 
போட வந்த தன்‌ எஜமானனுக்குஞ்‌ சேறு பூசி 
வைப்பது போலக்‌ கிடைத்த உத்தியோகத்தில்‌ 
பண ஆசையினால்‌ லஞ்சம்‌ வாங்க ஆரம்பித்துத்‌ 
தங்களுடைய பேர்களையும்‌ துரைத்தனத்தார்‌ 
களுடைய பேர்களையும்‌ கெடுப்பதுமல்லாமல்‌ 
அநேக அக்கிரமங்களுக்கு உட்பட்டு அநேக 
ஜனங்கள்‌ அநியாயமும்‌ துன்பமும்‌ நஷ்டமும்‌ 
அடையும்படி செய்து வருகையால்‌ அவைகளைப்‌ 
பல விவகாரங்களிலும்‌, அவரவர்‌ நடத்தைகளிலு 
மறிந்தும்‌ அனுபவமுடைய அநேகராலும்‌ நொந் 
தவர்களாலும்‌ சொல்லக்‌ கேட்டும்‌ உணர்ந்தவனா 
யிருக்கிறேன்‌, 
இந்த நாடகத்தில்‌ பாடல்களுக்கிடையில்‌ உள்ள 
உரைநடைப்‌ பகுதிகள்‌ சிலவற்றால்‌ உரைநடை பற்றியும்‌ 
நாட்டு நிலை பற்றியும்‌ அறிகின்றோம்‌. 

(1) ௬வது பக்கம்‌, ௫ வது பயக சேர 
வேண்டிய நோட்டு, 

'கூடிகளுடைய சடா! குடி 
கிணறுகளை மராமத்துச்‌ செய்யச்‌ சர்க்காரில்‌ ௫௦௰- 
௬ ரூபாய்‌ கொடுத்த போதிலும்‌ வீட்டுக்கொரு 
ஒட்டன்‌ வெட்டிக்கு வந்து வேலை செய்து போகிற 
துண்டு. ௬௮௱௪௰௫௪ ஆகஸ்டு மீ” ௮௨ ரிவின்பூ 
போர்ட்டு சர்க்கியுலர்‌ உத்தரவினால்‌ கூலிக்கார 
ரைப்‌ பலவந்தமாகப்‌ பிடித்து வேலைவாங்கிவரும்‌ 
வாடிக்கையை நிறுத்தக்‌ கட்டளை. ௬௮௱௪௰௨ 
ஷீமே மீ” ௯௨ உத்தரவினால்‌ தண்டு சரபரா 
வுக்கு வண்டிக்காரரைத்‌ தொந்தரவுபடுத்தக்‌ 
கூடாது. வாடகை சரியாயும்‌ தாமசமில்லாமலும்‌ 
பட்டவாட செய்யக்‌ கட்டளை, 

(2) ௮-வது பக்கம்‌, 6௪-வது வரியில்‌ சேர 
வேண்டிய நோட்டு, ௧௬௮௱௫௦௬ ஷி மே மீ” ௪௨ 
ரிவினியு போர்ட்டு சர்க்கியுலர்‌ உத்தரவினால்‌ 


99 


கல்வியும்‌ நன்னடத்தையுமுள்்‌ ளோரைப்‌ பார்த்‌ 
துத்‌ தாசீல்‌ உத்தியோகத்துக்கு நியமித்து அலுவல்‌ 
களை நிதானமா யோசித்து நடத்தும்படிச்‌ செய்யக்‌ 
கட்டளை. 


(3) ௦-வது பக்கம்‌, ௨௭-வது வரியில்‌ சேர 
வேண்டிய நோட்டு. ரிவின்யு டிபார்ட்டுமெண்டில்‌ 
பெரும்பாலும்‌ தேசஸ்த பிராமணாள்‌ இருக்கிறார்‌ 
களென்பதைக்‌ காட்டத்‌ கூறியது. ௬௮௱௫௰௫ 
ஷீ மார்ச்சி மீ ௫௨ ரிவினியு போர்ட்டு உத்தர 
வினால்‌ கலக்ட்டர்‌ கச்சேரியில்‌ இரண்டு சிரஸ்‌ 
தாதாரர்களும்‌ தேசஸ்த பிராமணாளாக இருக்கக்‌ 
கூடாது. பிராமணாளைப்‌ போலவே மற்ற ஜாதி 
ஜனங்களும்‌ தாசீல்தாரர்களாக நியமிக்க வேணு 
மென்று கட்டை. 


(4) 0௨-வது பக்கம்‌, ௪-வது வரியில்‌ சேர 
வேண்டிய நோட்டு. ௬௮௱௫௰ ஷ்‌: நவம்பர்‌ மீ” 
௰௪௨ உத்தரவினால்‌ முன்‌ எச்சரிக்கை கொடாமல 
தாலூகா கஜானாவை அப்போதைக்‌ கப்போது 
கலட்டர்கள்‌ ஜட்தி பார்த்து வரவேண்டுமெனக்‌ 
கட்டளை. 

(இதில்‌ வரும்‌ எண்கள்‌ அனைத்தும்‌ தமிழ்‌ எண்‌ 
களாகவே உள்ளன.) 

(5) குறிப்பு: தாசில்தார்‌ மிகுந்த கோபத்‌ 
தோடு ஏமக்கால உதைக்கச்‌ சொல்லிச்சொன்ன 
மாத்திரத்தில்‌ யமகிங்கிர்கள்போல அவரிடத்தி 
லிருக்கும்‌ சேவகரில்‌ - ரங்கன்‌ - ஏமக்காளைக்‌ 
கன்னத்திலடிக்க, கவனப்பன்‌ - அடிவயிற்றில்‌ 
காலாலுதைக்க, ஏமக்காள்‌-பேச்சற்று மூச்சித்துத்‌ 
தரையில்‌ விழுந்தபோது சேவகர்‌ சொல்லுகிற 
விதங்‌ காண்க. 

--அடுத்தது பாட்டு (தாளராகத்துடன்‌) 


100 


இதுபோன்ற நாடகங்கள்‌ சென்ற நூற்றாண்டில்‌ வெளி 
வந்துள்ளன. அண்மையில்‌ மறைந்த பம்மல்‌ சம்பந்த 
முதலியாரது நாடகங்களும்‌ சென்ற நூற்றாண்டிலேயே 
நாட்டில்‌ உலவத்‌ தொடங்கிய நிலையையும்‌ அறிகிறோம்‌. 
அவர்தம்‌ லீலாவதி சுலோசனா நாடகம்‌ 1895இல்‌ அச்சிடப்‌ 
பெற்றதாகும்‌. அதில்‌ ஆசிரியர்‌ தம்‌ முன்னுரையில்‌, 


தென்னாட்டிற்குரிய தமிழ்‌ இலக்கியமானது 
இயல்‌ இசை நாடகமென நமது முன்னோரால்‌ 
மூவகையாகப்‌ பிரிக்கப்பட்டிருந்த போதிலும்‌ 
தற்காலத்தில்‌ யாது காரணம்‌ பற்றியோ நாடகத்‌ 
தமிழ்‌ அதிக வழக்கத்தில்‌ இல்லாமை கண்டு 
சிறியேன்‌ எனது சிற்றறிவைக்‌ கொண்டு 
'லிலாவதி-சுலோசனா அல்லது இரண்டு சகோதரி 
கள” என்னும்‌ ஓர்‌ நவீன நாடகத்தை இயற்‌ 
றினேன்‌. தற்காலத்திய நிலைமைக்குத்‌ த்க்கதா 
யிருக்கும்‌ வண்ணம்‌ ஆங்கிலேய பாஷையிலுள்ள 
நாடகங்களின்‌ தன்மை வாய்ந்ததாயும்‌ நம்மவர்‌ 
எல்லோரும்‌ வாசித்தறியும்படி எளிய நடையாக 
வசனத்திலும்‌ இந்நாடகம்‌ எழுதப்பட்டிருக்‌ 
கிறது. 
என்று கூறுகின்றார்‌. இவர்‌ நடை மிக எளிதாக 
எல்லோரும்‌ அறிந்து கொள்ளக்கூடியது. இதுபற்றி 
ஒன்றும்‌ காட்டத்‌. தேவையில்லை. 


தமிழில்‌ பாடநூல்‌ எழுதப்‌ பரிசு 

பம்மல்‌ சம்பந்த முதலியாரின்‌ தந்தையாராகிய விஜய 
ரங்க முதலியாரும்‌ தமிழ்‌ உரை வளர்ச்சிக்கு உதவினார்‌ 
என்பதையும்‌ இங்கே குறிப்பிடல்‌ பொருத்தமானதாகும்‌. 
“அமெரிக்கா கண்டத்தைக்‌ கண்டுபிடித்த வரலாறு” பற்றிய 
நூல்‌ ஒன்று விஜயரங்க முதலியாரால்‌ 1852இல்‌ எழுதி 
வெளியிடப்‌ பெற்றுள்ளது. அவர்தம்‌ முன்னுரையில்‌ தம்‌ 
ஆசிரியர்‌ திருத்தணிகை விசாகப்‌ பெருமாளையர்‌ எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இந்நூலும்‌ அவரால்‌ பரிசோதிக்கப்பட்டது 
எனக்‌ குறிக்கின்றார்‌. அவர்‌ தமது முகவுரையில்‌, 


101 


இந்நூல்‌ இராபர்ட்சன்‌ என்பவரால்‌ இங்கி 
லீஷில்‌ எழுதப்பட்ட அமெரிக்கக்‌ கண்டத்தின்‌ 
சரிதத்திலிருந்து எடுத்தெழுதப்பட்டது. இஃது 
சென்னப்‌ பட்டணம்‌ யூனிவர்சிடி என்னும்‌ சாஸ்திரக்‌ 
கல்விச்‌ சாலையில்‌ இங்கிலீஷ்‌ முதலிய பாஷையைக்‌ 
கற்கும்‌ மாணாக்கரில்‌, இங்கிலீஷ்‌ பாஷையிலிருந்து 
யாதொருபயோகமான நூலைத்‌ தமிழ்‌ முதலிய 
பாஷைகளில்‌ நன்றாக எழுதுவோருக்கும்‌ அளிக்‌ 
கப்படும்படி கா. பச்சையப்ப முதலியார்‌ அவர்‌ 
கள்‌ தருமத்தை விசாரணை செய்யுஞ்‌ சபையா 
ரால்‌ மேற்படி சாஸ்திரக்‌ கல்விச்சாலை அக்கிரா 
சனாதிபதி அத்தியக்ஷர்‌ களிடத்தில்‌ வைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ பொருள்‌ தொகையில்‌ விலைபெற்ற 
புஸ்தகங்களைப்‌ பெறும்படி இந்த வருஷாரம்பத்‌ 
தில்‌ என்னால்‌ எழுதப்பட்டது: (1852) 
என்று விளக்கந்தருக்கின்றார்‌. எனவே அக்காலத்‌ 
திலேயே பாடநூல்களைத்‌ தமிழாக்குவோருக்குப்‌ பரிசளிக்‌ 
கப்‌ பச்சையப்பர்‌ அறநிலையத்தார்‌ இப்பல்கலைக்‌ கழகத்‌ 
தாரிடம்‌ ஒரு தொகையைத்‌ தந்துள்ளார்கள்‌ எனக்‌ காண்‌ 
கிறோம்‌. அது பற்றி ஆய்ந்து அறிதல்‌ தேவையான 
ஒன்று. 
சம்பந்த முதலியார்‌ நாடகங்களுடன்‌ வைத்து எண்‌ 
ணத்‌ தக்க வகையில்‌ பல நாடகங்கள்‌ சென்ற நூற்றாண்‌ 
டின்‌ இறுதியில்‌ தோன்றின, அவற்றுள்‌ பிரதாப சந்திர 
விலாசம்‌ என்பது சமூக சம்பந்தமான ஒன்று. ப. வ. இராம 
சாமி ராஜு, பி. ஏ., பாரிஸ்டர்‌- அட்‌-லா என்பவர்‌ எழுதிய 
நாடகம்‌ இது, இது எழுதப்பெற்ற காலம்‌ திட்டமாக அறிய 
முடியாவிட்டாலும்‌ அவர்‌ மறைவு 17--8--1897 என அறிவ 
தால்‌ அதற்கு முன்பே இது எழுதப்பட்டது. என்பது 
துணிபு. இத்தகைய நாடகங்களன்றி வள்ளியம்மை 
நாடகம்‌, இடம்பாச்சாரி விலாசம்‌, மதனசு ந்தர பிரதாப 
சந்தான விலாசம்‌ முதலிய சுமார்‌ 35 நாடகங்கள்‌ நாட்டில்‌ 
வழக்கத்தில்‌ இருந்தன. இவை அனைத்தும்‌ சென்ற நூற்‌ 
றுண்டில்‌ டத்‌ உரைநடை வளர்ச்சிக்கு உதவின என்பது 
கண் கூ 


102 


- இத்தகைய நாடகங்கள்‌, நாவல்‌, சிறுகதைகள்‌ தவிர்த்‌ 
துச்‌ “சரித்திரங்கள்‌ எனப்பட்டனவும்‌ சில அச்சிலும்‌ ஏட்‌ 
டிலும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ உலவி வந்துள்ளன. தேரூர்ந்த 
சோழன்‌ சரித்திரம்‌, சிவாஜி சரித்திரம்‌, நாசிகேது சரித்திரம்‌ 
(1880), மதுரைச்‌ சங்கத்தார்‌ சரித்திரம்‌, நாலு மந்திரி சரித்‌ 
திரம்‌ (1839), டில்லி ராஜாக்கள்‌ சரித்திரம்‌ முதலிய வரலாறு 
கலந்த கதைகள்‌ உரைநடையில்‌ இடம்பெற்று நாட்டில்‌ 
வாழ்ந்து வந்தன. அவை இன்றைய சரித்திர நாவல்கள்‌ 
போன்றனயபோலும்‌. இவ்வாறு, பொதுமக்கள்‌ எளிதில்‌ 
உணர்ந்து அறிந்து கொள்ளும்‌ வகையில்‌ பல சிறுகதை 
களும்‌ நாவல்களும்‌ நாடகங்களும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ 
தோன்றி மக்கள்‌ அறிவை வளர்த்ததோடு தமிழ்‌ உரை 
நடை தழைக்கவும்‌ சாதனமாக இருந்தன. பொதுமக்களின்‌ 
கடிதப்போக்கு வரவு வளர்ந்த காரணத்தால்‌ அத்துறை 
யின்‌ வழியும்‌ உரைநடை வளர்ந்தது என்பதை நாளை 
காணலாம்‌. இத்துறைகளில்‌ கடந்த பல நூற்றாண்டுகளைக்‌ 
காட்டிலும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ தமிழ்‌ உரைநடை அதிக 
வளர்ச்சி அடைந்தது எனலாம்‌, 


அரசாங்க வெளியீடுகள்‌ 


இனி, அரசாங்கத்தார்‌ தமிழ்‌ உரைநடை வளர்த்த 
வகையினைக்‌ காண்போம்‌. அரசாங்க விளம்பரங்கள்‌, 
உத்தரவுகள்‌, பத்திரங்கள்‌, சட்டங்கள்‌, கிராமக்‌ கணக்கு 
கள்‌, வெளியீடுகள்‌ முதலிய பல சென்ற நூற்றாண்டில்‌- 
தமிழில்‌- உரை நடையில்‌ வெளிவந்துள்ளன. அவற்றுள்‌ 
பல வடசொற்கள்‌ மட்டுமன்றி அரபிய, உருது, பர்சியச்‌ 
சொற்களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. முகலாய ஆட்சியை 
ஒட்டி அமைந்த காலமாதலால்‌ அந்த வாடையினை அங்கே 
காணமுடிகின்றது. அத்தகைய சொற்களுள்‌ சிலவற்றைப்‌ 
பின்‌ தந்துள்ளேன்‌. அரசாங்க வெளியீடுகளை ஒன்றன்பின்‌ 
ஒன்றாகக்‌ காணலாம்‌. அவை பொதுவாகவும்‌ சிறப்பான 
ஒன்றைப்‌ பற்றியனவுமாக வுள்ளன; விளம்பரம்‌, *6டெண்‌ 
டர்‌”, நலத்துறை, சட்டம்‌, மீன்பண்ண, காவல்துறை 
வணிகத்துறை, சாலைத்துறை, ஊராட்சி, நாட்டாட்சி 


103 


நகராட்சி முதலிய பல துறைகளைப்‌ பற்றியனவாக உள்‌ 
ளன. பொதுவாகச்‌ சென்ற நூற்றாண்டில்‌ எல்லாத்துறை 
களிலும்‌ அரசாங்கத்தார்‌ ஆங்கிலத்தில்‌ மட்டுமன்றித்‌ தமிழி 
லேயும்‌ எல்லா நடவடிக்கைகளையும்‌ மேற்கொண்டனர்‌ 
என்பது தெளிவு. 


(1) சட்டநூல்‌ முன்னுரை: 1882 ஆம்‌ ஸித்திய 
8வது: ஆக்டினால்‌ திருத்துபாடான இந்திய பினல்‌ 
கோடானது 1883ம்‌ ஷு ஐனவரி மீ” 12௨ முதல்‌ 
அமுலுக்குக்‌ கொண்டு வரப்பட்டது. 


அப்போதைக்கப்போது டை ஆக்டை திருத்து 
வதற்குண்டான 1870ம்‌ ஷித்தில்‌ 2/வது ஆக்ட்‌ 
1872ம்‌ ஷுத்தில்‌ 19வது ஆக்ட்‌ 1882ம்‌ ஸஷ்‌ீத்திய 
8வது ஆக்ட்டுகளும்‌ இந்தப்‌ பதிப்பில்‌...... 


(2 1835 த்து பதினேழாவது ஆக்டு என்னும்‌ 
சட்டம்‌ (தமிழில்‌) 

1835 ஷு ஆகஷ்டு மீ” 17ம்‌ ௨ ஆலோசனை 
சபையால்‌-ஈந்தியாவின்‌ ஆனரபில்‌ கவர்னர்‌ 
ஜெனரலவர்களாலே விதிக்கப்பட்டது. 

௬௮௱உ௰௫ம்ஷஷீ செப்டம்பர்‌ மீ ௧௨ முதற்‌ 
கொண்டு கம்பெனியாருடைய .தேசங்களுக் 
குள்ளேயிருக்கப்பட்ட தங்கச்சாலைகளில்‌ அடியிற்‌ 
சொல்லியிருக்கிற வெள்ளி நாணயங்கள்‌ அச்‌ 
சடிக்கப்படுமென்று விதிக்கப்பட்டது--ரூபாயா 
னது - கம்பெனியாருடை ரூபாயென்று சொல்லப்‌ 
படும்‌ அரை ரூபாய்‌-கால்‌ ரூபாய்‌-இரட்டை 
ரூபாய்‌- சொன்ன ரூபாய்‌ ஈ௮ம கிரெயின்ஸ்‌ திராய்‌ 
நிறையுள்ளதுமாய்‌ அடியிற்‌ சொல்லியிருக்கிறபடி 
மாற்றுள்ளதுமாயிருக்க வேண்டியது. 


104 


௱௯௰௫ கிரெயின்ஸ்கள்‌ -- சொக்கவெள்ளி 
௰௫ கிரெயின்ஸ்கள்‌ -- செம்பு முதலான 
கலப்படம்‌ 


மற்ற நாணயங்கள்‌ அததற்குத்‌ தகுந்த நிறையும்‌ 
அத்தினுடைய மாற்றையுங்‌ கொண்டிருக்க 

வேண்டியது. 
ர. 0. 14௦0718 - 


(3) கமிசேரியாட்டு விளம்பரம்‌ மதிராசு ஐ௮௱௫௰௨ 
ஓ: அக்டோபர்‌ மீ ௨௰௮ ௨. 


இதுனாலே பிரசித்தப்‌ படுத்துகிற தென்ன 
மென்றால்‌ செனவரி மாதம்‌ முதல்‌ தேதி முதல்‌ 
வருகிற வருஷத்துக்கு தேவையான முதல்‌ தறம்‌ 
நாட்டரிசியும்‌-இறண் டாந்தரம்‌ தெற்கித்தரிசியும்‌- 
வெள்ளைச்‌ சர்க்கரையும்‌-உப்பும்‌-சற்பறு பண்ணு 
வதற்காக கசூத்தகை கறு௱௫௦௨ ஷ்‌ நவம்பர்‌ 
மாதம்‌ ௨௫௨ திங்கள்‌ கிழமை பகல்‌ பன்னிரண்டு 
மணிக்கு யிந்த ஆபீசில்‌ பிறசித்தமான யேலம்‌ 
போட்டு யேலத்தில்‌ இத்தகைய குறைந்த விலை 
யாக கேழ்க்குறவருக்கு கமிசேரி செனறல்‌ துரை 
யவர்கள்‌ ஓத்துக்கொண்டதின்‌ பேரில்‌ குத்தகை 
கொடுக்கப்படும்‌. 


பிரதிதினம்‌ தேவையானது யிவ்வள வென்று 
குத்தகைகாரருக்கு தெரிவெத்ததின்‌ பேரில்‌-பிரசை 
டென்சியிலும்‌ - பறங்கிமலையிலும்‌ - பல்லாவரத்‌ 
திலும்‌-பூந்தமல்லியிலுமிருக்கிற யீறோபியான்றா 
ணுக்களுக்கும்‌-ஆசுபத்திறியன்‌ முதலிய யிடங்‌ 
களுக்கும்‌ குத்தகைகாரன்‌ மேல்‌ கண்ட தினுசுகள்‌ 
' சற்பறா பண்ணவேண்டியது. 


மாதாந்தரம்‌-தேவையான சரறாசறி மொத்தம்‌ 
யிதினடியில்‌ வவறித்‌ திக்குறபடி. 


போற்ட்டு செயிண்டு சாற்ச்சில்‌ 

பறங்கிமலையில்‌ 

பூந்தமல்லியில்‌ 

பல்லாவரத்தில்‌ 

கிண்டி செயிலில்‌ 

அர்‌ மேஜ்ஷ்டிசு செயிலில்‌ 

சஷ்டைசு (151106) செயிலில்‌ 

அவுசாப்‌ கறக்ஷனில்‌ 

அம்மைகுத்துகிற ஆஸ்பத்திறியில்‌ 

அவுசாப்‌ பாண்டஸ்டிரியில்‌ 

கண்ணோவு ஆஸ்பத்திறியில்‌ 

சனல்‌ ஆஸ்பத்திறியில்‌ 

லிபற்‌ (1.௦1) ஆஸ்பத்திறியில்‌ 

திருவிளக்கண்ணி ஆசுபத்திறியில்‌ 

பயித்திக்காற ஆசுபத்திறியில்‌ 

கமிசேரி சென்றல்‌ ஆபீசு ஆகபட்‌ 
டால்‌ யிஷ்டொரியில்‌ 


முதல்‌ தறம்‌ இரண்டாந்தரம்‌ வெள்ளை உப்பு 
னாட்டரிசி தெற்கத்தரிசி சக்கரை றுத்தல்‌ 
மரக்கால்‌ மரக்கால்‌ த்தல்‌ 
உ௱அ௰௫ ௦ உஇ௪௱ ௫௫௪௦௨ -க்கு 
உ௱ள ௦ ௨௬௮௦௯ ஈ௱௩-க்கு 
௫ு௱௫௰எ ௦ ௫௱௯௰ எ௰௮-க்கு 
௩உ௱க ௦ ஈ௱௮லக ௰ ரு-க்கு 
௦. ௩௱௩௰ ௦ ௦ 
௱ 0 ஓ 1 
௬௰ ௦ ௦ 0 
உ௱எ௱ 0 ௦ ௦ 
ரா 0 0 0 
௯ 0 0 0 
எல 0 ௦ 0 
ல. மய 0 ௦ 9 
௨. ௮௨ ௦ 0 0 
க௰எ 0 0 0 
டச்சு 0 ௦ 0 
௦ ௦ ௧௬௨௱ ௫௦ ௦ 


கப்பலின்‌ பேரில்‌ போகிற ச ட ட ச. அந்தந்த சாமான்‌ தேவை 


கனம்‌ பொருந்திய கும்பினியாருடைய கிறெனேறியில்‌ 


யான மொத்தம்‌ 


(4) 


106 


தன்னுடைய குத்தகையை செம்மையாக 
நிறைவேத்துவதற்காக குத்தகைதாரன்‌ ஆயிறம்‌ 
றூபாயி கும்பனி பத்திறமாயாவது பாங்கு ஷேறா 
யாவது அல்லது மெத்த யோக்கியமான சாமீனா 
வது இந்த ஆபீசில்‌ டேவணி வைக்கவேண்டியது. 


குத்தகையை யேலத்தில்‌ கேழ்க்குறதுக்கு 
முன்னுதாக யிறனூறு றூபாயி டேவிணி வைக்க 
வேண்டியது. யேலத்தில்‌ குத்தகையை யெடுக்‌ 
குறவர்‌ குத்தகையை யெடுத்துக்கொள்ள தவிர்ந்து 
போனால்‌ தன்னுடைய யிறனூறு றாபாயி 
டேவிணியையும்‌ போக்கடித்துக்‌ கொள்ளுவர்‌-- . 
மைத்தவர்களுடைய டேவிணிகள்‌ யேலம்‌ முகிந்த 
பின்பு திருப்பி விடப்படும்‌. 
கமிசேரிசெனரல்‌ துரையுடைய உத்தரவுபடிக்கு 
7. 1011191006 
&. டே ோேர8] 


கல்வி பற்றி 

'இதினாலே சகலமான ஜனங்களுக்கும்‌ தெரி 
யப்படுத்துகிற தென்னவென்றால்‌ வருகிற ஜனவரி 
மாதம்‌ முதல்‌ தேதி முதல்‌ ஹைஸ்கூலில்‌ படிக்கும்‌ 
வித்தியார்த்திகளின்‌ சம்பளம்‌ மாதம்‌ ஒன்றுக்கு 
இரண்டு ரூபாயாகக்‌ குறைக்கப்படும்‌-மேலும்‌ 
ஒரே குடும்பத்தில்‌ ஒருவனுக்கு அதிகமாகப்‌ படிக்‌ 
கும்‌ பக்ஷத்தில்‌ அப்படிக்கு அதிகமாக வரும்‌ 
வித்தியார்த்திகளிட த்தில்‌ மீ£க-க்கு ஒரு ரூபாய்‌ 
சம்பளம்‌ வாங்கிக்‌ கொள்ளப்படும்‌, 

வருகிற வருஷம்‌ பிறந்த மேல்‌ கூடியது வரை 
யில்‌ ஆரம்ப சிக்ஷையின்‌ பொருட்டு ஹையிஸ்‌ 
கூலைச்‌ சார்ந்ததாய்‌ பிரைமேரீஸ்கூல்‌ என்னும்‌ ஒரு 
கல்விச்சாலை யேற்படுத்தப்படும்‌, அது சிலகால 
பரியந்தம்‌ ஹைஸ்கூ லிப்போதிருக்கும்‌ இடத்‌ 
திலேயே வைக்கப்படும்‌. ப 


107 


மேற்கண்ட பிரைமேரி ஸ்கூல்‌ என்னும்‌ 
கல்விச்சாலையில்‌ கற்குஞ்‌ சிறுவனிடத்தில்‌ மாதம்‌ 
ஒன்றுக்கு ஒரு ரூபாய்‌ வீதம்‌ சம்பளம்‌ வாங்கிக்‌ 
கொள்ளப்படும்‌ . பாலர்கள்‌ படிக்கும்‌ புத்தகங்‌ 
களை வருகிற ஜனவரி மாதம்‌ முதல்‌ அவாளே 
சொந்தமாய்‌ வாங்கிக்கொள்ள வேண்டியது, 
யூனிவர்ஸிடி போர்டார்‌ விசாரணையின்‌ கீழி 
ருக்கிற கல்விச்‌ சாலைகளின்‌ ஆறு மாசத்திற்கொரு 
தரங்‌ கொடுக்கும்‌ விடுமுறை திநங்களுக்கடுத்த 
ஒரு ஒரு பக்ஷத்திற்குள்ளாக மாத்திரமே வித்தி 
யார்த்திகளை அங்கீகரிக்கும்படியாய்‌ அந்த சபை 
யாருக்கு எண்ண முண்டாயிருக்கிறது. அதைக்‌ 
குறித்தினிமேல்‌ தெரியபடுத்துப்வார்கள்‌-ஆனாலிப்‌ 
போது தெரிவிக்கிற தென்ன வெனில்‌ வருகிற ஆறு 
மாதத்தில்‌ ஹையிஸ்கூலுக்காவது பிரைமேரி 
ஸ்கூலுக்காவது புத்திரர்களையாவது பந்துக்களை 
யாவது அனுப்ப விரும்புகிறவர்களெல்லாம்‌ 
ஹைஸ்கூல்‌ எட்மேஸ்டருக்கு வருகிற மீ” 2௮௨ 
யிலாவது அதற்கு முன்னாவது தெரியப்படுத்த 
வேண்டியது. 
சென்னப்‌ பட்டன யூனிவர்சிட்டி 
கவர்னர்கள்‌ உத்திரவுபடிக்கு 
சென்னப்பட்டணம்‌ ) 
யூனிவர்சிட்டி ்‌ ௭. ஜே. அர்பத்துநட்டு 
௬௮௫௨ ஷ்‌ நவம்பர்‌ மீ£௰௫௨ செக்கீரிடேரி 
(5) விளம்பரப்‌ பத்திரிகை 
செனங்களில்‌ யேழைகளாயிருக்கப்பட்டவர்‌ 
கள்‌ யேதாவது வியாதிகளால்‌ துன்பப்படும்போது 
அவர்களை செனல்‌ ஆசுபத்திரியில்‌ அங்கீகரிக்கிற 
விஷயத்தில்‌ நானாவித அதிகார ஸ்தானங்களிலே 
யிருந்து யெந்த வகையாயாவது ஓரு சீட்டுப்‌ 
பெற்றுக்‌ கொண்டே போக வேணுமென்று 
பொதுப்பட ஒரு பெசகான யெண்ணங்‌ கொண் 
டிருப்பதாக காணப்படுகிற படியினாலே யிதினால்‌ 


108 


அறிவிக்கிறதென்னவென்றால்‌ இரோப்பு தேசத்‌ 
தாராகிலும்‌ பறங்கிக்காராகிலும்‌ அல்லது இந்த. 
தேசத்தாராகிலும்‌ யாராவது ஆதிரவத்து வயித்தி 
யங்‌ கோரப்பட்டவர்கள்‌ ஆசுபத்திரியை சார்ந்த. 
யெந்த டாக்டர்‌ துரையவர்களிடத்துக்காவது 
தாங்களே போய்‌ ஆஜராகுவதே போதும்‌ மைத்த. 
யாதொரு சீட்டு முதலானதும்‌ தேவையில்லை அப்‌ 
படி $வியாதியிலிருந்து யேழை செனங்கள்‌ 
யெந்த வியாதிக்காவது வயித்தியங்‌ கோறினாலும்‌ 
றண வயித்தியங்‌ கோறினாலும்‌ யெந்த நேரத்தி 
லும்‌ அவாளவாள்‌ சொல்லிக்‌ கொண்ட உடனே 
ஒப்புக்கொண்டு உதவி செய்யப்படும்‌. 
உத்தரவின்‌ படி 
மிடைகால்‌ போற்டு ஆபீஸ்‌* 
(ஒப்பம்‌) அலக்ஜாண்‌ டர்‌ லாசுமெர்‌ 
மிடிகல்‌ போற்டு செகிரிடேரி 
& 1706 11806]8711௦0:--11. 5007850008, 11808181௦1 
(6) “டெண்டர்‌ விளம்பரம்‌” 8--1--1852 


இதனால்‌ அறிவிக்கிற தென்னவென்றாுல்‌, 
பிளாக்‌ டவுனில்‌ மீதியாய்‌ நிற்கும்‌ தண்ணீர்‌ பழய 
நாற்றமான கால்வாய்‌ வழியாய்ப்‌ போகாமல்‌ 
சென்னப்‌ பட்டணங்‌ கோட்டைக்கு மேல்பாரிசத்‌. 
திலுள்ள பல்சட்டி (1821818046) வழியாய்‌ கூவம்‌ 
ஆற்றுக்குப்‌ போகும்படி ஜெ செங்பூவிலிருந்து. 
தற்காஸ்துகள்‌ (16௩026) ௯௮௱௫ரஉஷ்‌ ஜனவரி 
மீ ௨௰௩ ௨ வெள்ளிக்கிழமை வரைக்கும்‌ இந்த 
ஆபீசில்‌ வாங்கப்படும்‌. 
எ. எச்‌. வோப்‌ 
ஆக்டிங்‌ செக்ரெடேரி, மிலிடேரி போர்டாட£௯ 
பசை 752 
மகாப்‌! 1721815110 07 0011. 08266, 
6--1--1852 


1. 601௦81 $௦காட்‌ வ்‌, 


109 


(7) பிரசித்தமான ஏலம்‌ 

இதனால்‌ சகலமானவருக்கும்‌ அறிவிப்பது என்ன 
வெனில்‌ நாளது நவம்பர்‌ மீ” ௨௯ ௨ சனிக்கிழமை 
சாயந்திரம்‌ ௪ மணிக்கு கோட்டை கடைகளுக் 
கெதிரில்‌ போற்டு செயின்ட்‌ ஜார்ஜி காரீசன்‌ சபை 
களின்‌ ஓவ்வொரு கடையை ௬௮௬௨ ஸி 
டிசம்பர்‌ மீ முதற்கொண்டு ௬௮௭௬௩ ஷ்‌ 
பிப்ரவரி மீ ௨௮௨ வரையிலாகிற மூன்று மாதத்‌ 
துக்கு அனுபவிக்கும்படியான சுவதத்திரத்தை 
பிரசித்தியாக ஏலம்‌ போடப்படும்‌, 


(7. 1814௦௦% மேஜர்‌, 
17. 11௦1. 1862 போற்டு எஜிட்டர்‌. 
(8) சென்னப்பட்டணம்‌ ௬௮௱௩௰௫ம்‌ ஷ்‌ கலை 
மீ உ௰க ௨ 


இசனரல்‌ போஸ்டாபீசு 


௬௮௱௩௰௫௪ம்‌ ஷு அக்டோபர்‌ மீ£௰ ௨ பங்சிச்‌ 
சிப்பங்களை குறித்துஇந்த ஆபீசிலிருந்து பிரசித்தப்‌ 
படுத்திய அடியிற்கண் டபிரசித்தப்‌ பத்திரிகையை 
பும்‌--போஸ்டாபீசு சட்டங்களிலேயிருந்து எடுத்‌ 
தெழுதினதையும்‌-எல்லோரும்‌ அறியும்படி மறுபடி 
பிரசித்தம்‌ பண்ணுகிறதிலே லா பேப்பர்கள்‌ 
முூலதானதுகளை அனுப்புகிறவர்களுக்குத்‌ தக்கபடி 
பண்ணியிருக்கிற ஏற்பாட்டை மீறி அபராதத்‌ 
தைச்‌ சுலுவாக்கிக்‌ கொள்ளுகிற நிமித்தம்‌ நடந்து 
வருகின்ற விதிகள்‌ தங்களுக்குத்‌ தெரியாதென்று 
சொல்லுகிற எவ்வித போக்கையும்‌-அங்கீகரிக்கிற 
தில்லை யென்கிறது கவர்மெண் டாருடைய தீர்மான 
மாயிருக்கிற தென்று இதனாலே தெரிவித்திருக்‌ 
கிறது. 
நதானிலே வெப்‌ 
போஸ்டு மேஸ்டர்‌ செனரல்‌. 


110 


(9) முத்துக்குளியல்‌ பற்றி 
திருநெல்வேலிச்‌ சீமையின்‌ கலைக்கிட்டறாகிய 
மேஸ்தர்‌ றுபர்ட்டு யீடன்‌ துரையவர்கள்‌ 


இதுனாலே சகலமான பேர்களுக்குத்‌ தெரியும்‌ 
படி பிரசித்தம்‌ பண்ணுகிறதென்னவென்றுல்‌ 
திருநெல்வேலி சீமையைச்‌ சேர்ந்த கடல்‌ துரை 
முகத்தில்‌ வருகிற அக்டோபர்‌ மீ.௰ ௫ ௨ முதல்‌ 
இங்கு குளிக்கிறதற்காக ஒரு வருஷம்‌ ரெண்டு 
வருஷம்‌ அல்லது மூன்று வருஷம்‌ குத்தகைக்கு 
நாளது இ௮௱௩௫ ஷ்‌ அக்டோபர்‌ மீ ௫௨ 
வரைக்கு நம்முடைய அதசுர்‌ கச்சேரியில்‌ தற்‌ 
காஸ்து குடுத்தால்‌ வாங்கித்‌ கொள்ளப்படும்‌. 
(17--6--1885). 8. உயரே. 0601160101 


இவ்வாறாக அரசாங்க ஆணை முதலியனவன்றி, தனிட்‌ 
பட்டவர்கள்‌ நிலம்‌, வீடு முதலியன வாங்கவும்‌ விற்கவும்‌ 
பதிவு செய்ய ஆவணக்களரியில்‌ எழுதிய பத்திரங்களுள்‌ 
பல தமிழ்‌ உரைநடையிலேயே இருக்கின்றன. 
(10) அளம்‌ கணக்கு:-(பல எழுத்துக்களுக்குப்‌ 
புள்ளியில்லை) 
சென்னப்பட்டணம்‌ கலெக்டராகிய ம-௱ஃ௱ 
ஏ ரோபர்ட்சன்‌ துரையவர்கள்‌ சமுகத்துக்கு 
எண்ணூர்‌ அளம்‌ கணக்கு முத்தப்பிள்ளை எழுதிக்‌ 
கொடுத்த அத்தாட்சி, 
என்னவென்றால்‌ எண்ணூர்‌ அளங்குடியாகிய 
தோணி சின்னவெங்கட்டராமன்‌, இருங்குன்றம்‌ 
கிருஷ்ணப்ப நா. கையில்‌ மதத்துவாங்கிக்‌ 
கொண்டதாய்‌, தன்‌ பேரிலிருக்கிற அளம்‌- கதெ- 
உம்‌ அவன்‌ பேராலும்‌ சர்க்கார்‌ கணக்கில்‌ தாக்கல்‌ 
செய்து கொடுக்க வேணுமென்று ஆதுரில்‌ அர்ஜி 
கொடுக்க அந்த அரிஜிப்‌ படிக்குச்‌ செய்து 
கொடுக்கக்‌ கூடா தென்று, முன்னே அகே்ஷைபித்‌ 
திருந்தவர்களாகிய, மேற்படி சின்ன வெங்கட்ட 


111 


ராமனுடைய தகப்பன்‌ தோணிமல்லா ரெட்டியும்‌ 
மேற்படி வெங்கட்டராமன்‌ பெண்சாதியாகிய 
காமாக்ஷியம்மாளும்‌, இப்போது சம்மதிப்பட்டு, 
மேற்படி கிருஷ்ணப்ப நா. பேரையும்‌ சர்க்கார்‌ 
கணக்கில்‌ தாக்கல்‌ செய்துகொள்ளலாமென்று 
மறுபடியும்‌ உஜரில்‌ அர்ஜ்‌ கொடுத்துக்‌ கேட்‌ 
டுக்‌ கொள்ளுகிறபடியாலும்டை அளத்துக்காக 
வேறே ஆஷேபணை ஒன்றுமில்லாத படியாலும்‌ 
டீ கிருஷ்ணப்ப நா. பேரையும்‌ சர்க்கார்‌ கணக்‌ 
கில்‌ தாக்கல்‌ செய்துகொள்ளுகிற தினாலே 
யாதொரு வித்தியாசமு மில்லை. இந்தப்படி நான்‌ 
சம்மதித்து அத்தாட்சி 
அளத்துக்‌ கணக்கு 
எண்ணூர்‌ ப ரி 
*௬௮௩எஷீ டிசம்பர்‌ ௭ ௨ மூத்த பி, 
(17-12-1837) ] 
இதற்குத்‌ தந்த அரசாங்க உத்தரவினையும்‌ உடன்‌ 
காணல்‌ நன்று:-- 


இஜதாசார்‌ முத்துசாமி பிள்ளை அளத்து 
அதிகாரி கொட்டார்‌ எண்ணூர்‌. 


தரிவில்லா எண்ணூர்‌ அளங்குடி தோணி 
சின்ன வெங்கட்டராமன்‌ பேராலிருக்கிற-௧க தெ- 
உம்‌, இருங்குன்றம்‌ கிருஷ்ணப்ப நா. 
பேராலும்‌, கூட்டாய்‌ சர்க்கார்‌ கணக்கில்‌ தாக்கல்‌ 
செய்வதற்கு, யாதொரு ஆக்க்ஷேபணையுமில்லை 
யென்று நீர்டை மீ.௰௮௨ உம்முடைய அரஜ்‌ 
ரிப்போர்டு செய்திருக்கிற படிக்கு டே சின்ன 
வெங்கட்டராமன்‌ பேரால்‌ சர்க்கார்‌ கணக்கில்‌ 
தாக்கலாயிருக்கிற-கதெ-அது இருங்‌ குன்றம்‌ 
கிருஷ்ணப்ப நா. பேரும்ஞஷெ தேதியில்‌ அர்ஜ்‌ 
ரிஜிஷ்டர்‌ புஸ்தகத்தில்‌ தக்கல்‌ செய்திருக்கிறோம்‌ 
ஆகையார்‌ கொட்டார்‌ மஜ்கூர்‌ அளம்‌ ஆசாமி 


112 


வாரி புஸ்தகத்திலும்‌, கணக்குப்பிள்ளை கணக்‌ 
கிலும்‌, அந்தப்படிக்கு தாக்கல்‌ செய்வித்து, அவர்‌ 
களைக்‌ கொண்டு வாரக்கம்‌ சாகுபடி முதலான 
காரியமும்‌ ஜாக்கிரதையாய்‌ நடப்பித்துக்‌ கொண்டு 


வரவும்‌, 
௬௮௩௭௫ டிசம்பர்மீ௰௯௨ முகாபிலா களாத்தி பி, 
முகாம்‌, ஹெட்‌ ஜவாப்‌ நவீஸ்‌ 
சென்‌ னப்பட்டணம்‌ ஏ. ரோபர்ட்சன்‌. 


கலெக்டர்‌ 

சில வழக்குச்‌ சொற்கள்‌ 
அக்காலத்தில்‌-சென்ற நூற்றாண்டில்‌- வழங்கிய சில 
சொற்களுக்குரிய பொருள்களை அறிதலும்‌ நலமாகும்‌. 
அவற்றுள்‌ ஒரு சிலவற்றைக்‌ கீழே தருகிறேன்‌. இக்காலத்‌ 
திலும்‌ பெரும்பாலும்‌ வழக்கத்தில்‌ உள்ள சொற்களை 
ஈண்டு நான்‌ காட்டவில்லை. இவை பிறமொழிகளிலிருந்து 
தமிழில்‌-சிறப்பாக அரசாங்கத்துறையில்‌-வழங்கிய சொற்‌ 
களாகும்‌. *அறமனை வார்த்தைகள்‌' எனவே அவை குறிக்கப்‌ 


பெற்றுள்ளன. 


4. அகபர்‌-ற0 
& அக்கல்‌-॥றம68181 0110 


4 அக்கீத்து-5181ர்‌ ௦7 
8 0886 


ி அப்தா-8 94/66 

இ அப்‌ ஜுடுத்‌-01000889, 10- 
016886 

& அனாமத்து-8 0600811 

4 அர்ஜ்‌-0611100 

4, அசூர்‌-றர680106 

& அலாயிதா-90087816 

4. அவால்‌-010910]37 


4 அவவல்‌-11784, றர1ப01ற௨1 
ஓ அனாஸ்‌-தக1॥ 0100106 


ம ஆமத்‌-110016 
5 ஆமிஷம்‌-6911101816 
]' ஆயம்‌-0௦10910018 
4. இசுமுகள்‌-181116$ 
18 இசாப்‌-800011018 
& இத்திலா 114081101- 
& இன்சாமப்‌-]091106 
& இஸ்தியார்‌-101106 
& இஸ்தியார்‌-நாமா-௨ றா௦ 
0181008110 
& உக்கும்‌ அல்லது 
உக்கூம்‌-ற61118810, 80 
01067 
14 ஏகூன்‌-411016 
£ ஐந்தாசால்‌-௦031108 
547681 


& ஐவேஜ்‌-810091111116 


113 


& தபா-1100௦ 


& கசுபா-௨ றா1001081 7111- க தமதுக்‌-8 1016 00 180 


226 

& கபர்‌-ற 80765 
& கபூல்‌-௦000614, &00101781 
& கபூலேத்து-௨ எா11(மே 

௨871601001 
கமாமிசு-819115, 

11685 
கவுல்‌-8276611611 
கஜான்ஜி-8 11688018 
கஜ்ஜியா-0181761 
காமுகா-ற081117613/ 
காமூகாரி-47016 
காம்வார்‌-4111826 861116- 

11101 
காய்தா-1116, 018101 


காவிந்து-18816 

& கிபாய்த்து-010]14 

& குல்‌-1018] 

ம குனா-011106 

11 கேத்து-8௨ 1610 

1] சம்ஜாயஷ்‌-881181801101 


01181- 


உ நறு வ்று வ 


 சர்பரா-ற0115100, 81-. 


013 
 சன்வாது- 681137 


& சாதர்‌-18316 
& சாயர்‌-009101, 18% 
0 சால்பயிக்கு-1 & 97647 


க சுபா-8 01101 07 110- 
11706 


£ சுஸ்தி-18210 685 
1 டவுல்‌--681111216 


4. தப்சீல்‌-0௦181] 

] தரியாப்த்‌-11176511281100, 
600111] 

£ தரோபஸ்து-811 

1 தஸ்கத்‌-$12081176 

£ தஸ்தக்‌-$॥1117018 07 
௦675 

& தாகத்து-௨0111194 நான 

&. தாபே-5 00000001 

& தாலாப்‌-8 (8116 

1] துக்கடி-8 01917104 

0 தேரீஜ்‌-81 ௨௦௦௦11 


810112 8111011818 
பம்‌ (6 ரபர்‌ 


1] தைலி-றமா$6 

£.5. நவாடா-௨ 0௦84 

& பயாம்வார்‌-&௨ 061811] ௦7 
116105 

1]. நரி. பர்காவாணி - 811- 
121101 ௦1 1101 ஸு 

 பர்வானா-81 01007 


17 பஸ்தி-8 111826 
0 பைகஸ்து-8 017675661 


4. மதத்து-810 

& மசிலி, மசீல்‌-& 
ர்‌௦யாறு று 

& மவுஜெ-8 17111826 


& மஷாத்து-8ருரு 07 18௦ 
& மால்தார்‌-8 றா௦ற11001 


&. முகாபிலா-௦%2101௧41100, 
0001658101. 


083/6 


114 


& முபாதலா-ற0ற69 1 80- & ஷாமீல்‌-1001106( 


781006 & முசத்தி-8000111801 
£ ஜவாப்நவீஸ்‌-8 8601618070, 1 ரோஜ்கார்‌-8611106 
- 80187] £ ஜிந்தகி-ற10001(3 
&-காக01௦ ௬-முதலியார்‌ 
-000110010 15880 நா- நாயகர்‌. 
(கிராமியம்‌) பி-பிள்ளை 
[1-1 ம்ம51கற] மே-மேற்படி 
1கீ-18178118 ஹீூ-ஆண்டு 
-075181 மீ. -திங்கள்‌ 
3-$8181671ர ௨-நாள்‌ (தேதி) 
சமுதாய நூல்கள்‌ 


இவைமட்டுமன்றி மக்கள்‌ சமுதாய வாழ்வு பற்றிய 
- பல நூல்கள்‌ உரைநடையில்‌ வந்துள்ளன. 1898இல்‌ இந்‌ 
தியன்‌ கிரிமினல்‌ லாச்‌ சுருக்கம்‌” என்ற நூல்‌ தமிழில்‌ வெளி 
யாயிற்று. இந்நூல்‌ கும்பகோணம்‌ என்‌. வைத்தியநாத 
ஐயரால்‌, போலீசு ஆபீசர்கள்‌, கிராம முனிசீபுகள்‌, பிரை 
வேட்‌ வக்கீல்கள்‌ முதலிய கிரிமினல்‌ வியவகார ஞான 
மடைய விரும்புவோர்‌ யாவருக்கும்‌ முக்கிய உபயோகப்‌ 
படும்படி இயற்றப்பட்டது.” இவ்வாறு 1897இல்‌ 
எஸ்‌. குமாரசாமி முதலியார்‌ எனபவரால்‌ (ஜமீந்தாரி என்று 
வழங்குகின்ற ஸ்திதியைச்‌ சார்ந்த சங்கிரக கிரந்தம்‌” என்ற 
நூல்‌ ஜமீந்தார்‌ முறை பற்றி எழுதப்‌ பெற்றுப்‌ பதிவு செய்‌ 
யப்‌ பெற்றது. இவை மட்டுமின்றி, “விதவா விவாகம்‌” 
போன்ற சீர்திருத்தங்கள்‌ பற்றிய நூல்களும்‌ எழுந்தன. 
அந்நூல்களுக்கு அடிப்படை அக்காலத்து அத்தகைய 
திருமணங்கள்‌ நடைபெற்றமையே என்பது அந்நூல்களைப்‌ 
பயில்வார்‌ நன்கு உணர்வார்கள்‌. நாகர்கோயிலைச்‌ சேர்ந்த 
சேஷையங்கார்‌ தம்‌ மகனுக்கு இத்தகைய மணம்‌ செய்‌: 
தார்‌ என்றும்‌ அதை ஆதரித்து 1874இல்‌ *விதவோத்வாக 
விவேகம்‌” என்ற நூல்‌ எழுதப்பட்டதென்றும்‌ அறிகிறோம்‌. 
அந்நாலை மறுத்து அடுத்த ஆண்டே (1875இல்‌) ரங்காச்‌ 


112 


சாரி என்பார்‌ *$விதவோத்வாக கண்டனம்‌' என்ற நூலை 
எழுதி அச்செயலைக்‌ கண்டித்திருக்கிறார்‌. 


கணவனை இழந்த கைம்பெண்ணைச்‌ சுற்றி அழு 
வதைப்‌ பற்றிய குறிப்பு ஒன்று அமரம்பேடு முத்துசாமி: 
முதலியார்‌ எழுதிய சமூக இயல்‌ பற்றிய “அபிமானம்‌ 
என்பது என்ன?” என்ற 1886இல்‌ வெளியான நூலில்‌ 
உள்ளது. இதுபோன்றே வாழ்வியலைப்‌ பற்றிய பல குறிப்பு 
கள்‌ இந்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


அழுகை:- பெண்கள்‌ மயிரிழவு, மாரிழவு, 
காலடவு, கட்டியழல்‌ என்னும்‌ ஆசாரங்களை 
நடத்துகையில்‌, கட்டியழும்‌ போது வாசல்‌ 
பெரிதாயிருக்குமாயின்‌, திட்டுதிட்டாகப்‌ பத்துப்‌ 
பதினை ந்து பேர்‌ வட்டமாக நின்று, கைகோத்து 
அசைந்தாடி ஒருவித ராகத்தோடு பாடிக்‌ 
கொண்டு, கொஞ்ச காலங்‌ கழிந்த பிறகு, வேறு 
நடைச்‌ சந்தத்தோடு பாடிக்கொண்டு, காலடவு 
போட்டு மார்பிலடித்துக்‌ கொண்டு சுற்றி வருகை 
யில்‌ புதிதாய்க்‌ கற்றுக்‌ கொள்ளுகிறவளாவது 
விதரணை இல்லாதவளாகவாவது இருந்து, அடவு 
சரியாய்ப்‌ போடாதவளைக்‌ கையைப்பிடித்திழுத்து 
வெளியில்‌ விட்டு விடுகிறார்கள்‌. இழவுக்கு அழப்‌ 
போகையில்‌ தலைமயிரை சிக்கலில்லாமல்‌ உடைத்‌ 
துக்‌ கோதிக்கொண்டு போய்‌, எதிரெதீர்‌ முகமாக 
நின்று, எதுகை மோனை தவராமல்‌ அதற்கிசைந்த 
வேறு ராகத்துடனே பாட்டுக்கள்‌ பாடிக்கொண்டு 
தலைமயிரை இரண்டு கைகளாலும்‌ விரல்களைக்‌ 
கொண்டு சீவுகிறார்கள்‌. கணவனைப்‌ பறிகொடுத்‌ 
துத்‌ தவிக்கின்றவளைக்‌ கீழே தள்ளி மற்றவர்கள்‌ 
அவளைச்‌ சூழ்ந்து 'லபலப”வென்று வாயிலடித்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. மார்மேலிருக்கும்‌ துணியை 
எடுத்து இடுப்பில்‌ வரைந்து கட்டிக்‌ கொண்டும்‌ 
மார்பிலடித்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 


116 


இவ்வாறே பெண்கள்‌ மலடாக உள்ளனரா, ஆண்கள்‌ 
மலடாக உள்ளனரா என்பதை அறியச்‌ சிற்றின்பச்‌ 
சிரோன்மணி” என்ற வசன நூலில்‌ வழிவகுத்துள்ளனர்‌. 
இந்நூல்‌ வ.உ. சி' அவர்களால்‌ அவர்தம்‌ தொடக்க 
காலத்தில்‌ எழுதப்பட்டதாம்‌. இந்த முறை இன்றுள்ள பல 
டாக்டர்கள்‌ அறியாத ஒன்றாகும்‌. 


சிற்றின்பச்‌ சிரோன்மணி நூல்‌:-ஆண்‌ பெண்‌ 
ணிருவரில்‌ மலடர்‌ இன்னார்‌ என அறியும்‌ தந்தீரம்‌ 
மொச்சை விரையை இரண்டு பாத்தீரங்களிற்‌ 
போட்டு, புருஷனுடைய சிறுநீரை ஒரு பாத்திரத்‌ 
திலும்‌ ஸ்திரீயினுடைய சிறுநீரை ஓரு பத்திரத்‌ 
திலும்‌ தனித்தனி விட்டு வந்து 5 தினத்திற்குப்‌ 
பிறகு யாருடைய நீர்விட்ட கொட்டை முளைக்க 
வில்லையோ அவர்களே மலடென்று கண்டு 
தகுந்த சிகிச்சை செய்ய வேண்டியது. இவ்‌ 
வாறே சுரைக்கொடிப்‌ பயிரிலும்‌ திருஷ்டாந்தங்‌ 
காணலாம்‌. ஆனால்‌ ஒரு நீர்‌ விட்டு ஒரு மாதம்‌ 
கழிந்த பின்னர்தான்‌ மறு நீர்‌ விட்டுப்‌ பார்க்க 
வேண்டும்‌. வெவ்வேறு கொடிகளானால்‌ ஓரே 
காலத்தில்‌ பரீக்ஷிக்கலாம்‌. 


இதுபோன்ற பலப்பல வகையான கருத்துக்கள்‌ 
சென்ற நூற்றாண்டில்‌ வெளியான தமிழ்‌ உரைநடை நூல்‌ 
களின்‌ வழி நமக்கு விளங்குகின்றன. 


- இவை மட்டுமன்றிச்‌ சாட்சிகள்பற்றிய ருஜு சாஸ்திர 
சங்கிரகம்‌”, குடும்பத்தில்‌ மக்கள்‌ வாழ வேண்டிய வகை 
பற்றிய இல்லத்‌ தோழன்‌: (1845), போலீஸ்‌ நடந்து 
கொள்ள வேண்டிய முறை பற்றிய போலீஸ்‌ நிபுணன்‌” 
(1894) முதலிய பல நூல்கள்‌ ஒவ்வொரு துறைக்கும்‌ 
எடுத்துக்‌ காட்டாகவும்‌ விளக்கங்களாகவும்‌ அனைவரும்‌ 
எளிதில்‌ உணர்ந்து கொள்ளும்‌ வகையிலும்‌ எழுதப்‌ 
பெற்றுள்ளன. ஆசிரியத்‌ தொழிலியற்றுவோருக்கு உதவி 
செய்யும்‌ வகையில்‌ பல நூல்களும்‌ எழுதப்பெற்றுள்ளன. 


117 


இவை அனைத்தும்‌ மக்கள்‌ எளிதில்‌ உணர்ந்து கொள்ளும்‌ 
பொருட்டு உரைநடை நூல்களாகவே அமைந்துள்ளன. 
பழமொழி, வேடிக்கை, விடுகதைகள்‌ முதலியவற்றைச்‌ 
சார்ந்த உரைநடை நூல்களும்‌ நாட்டில்‌ சென்ற 
நூற்றாண்டில்‌ உலவின. ப 

காங்கிரஸ்‌ சென்ற நூற்றாண்டிலேயே நாட்டில்‌ தோன்‌ 
றினமையின்‌ அது பற்றிக்‌ காங்கிரஸ்‌ வினா-விடையும்‌ 
(1890), ஆசியாவின்‌ ஐக்கியமும்‌' (1888) வெளிவந்தன. 
பாட நூல்கள்‌ 

இவையன்றி, கல்லூரியிலும்‌ பள்ளியிலும்‌ கற்கும்‌ 
மாணவர்களுக்கென எண்ணற்ற நூல்கள்‌ சென்ற நூற்‌ 
ருண்டில்‌ சிறப்பாகப்‌-பிற்பகுதியில்‌-வெளிவந்துள்‌ னன. 
அவை பல நூற்றுக்‌ கணக்கில்‌ இருப்பதால்‌ அவைபற்றி 
விளக்கம்‌ தேவையில்லை. அவற்றை வெளியிட அரசாங்கத்‌ 
தார்‌ பல சட்டதிட்டங்களும்‌, வறையறைகளும்‌ செய்திருந்‌ 
தார்கள்‌ என நம்மால்‌ அவற்றின்‌ முன்னுரைகளிலிருந்து 
அறியமுடிகின்றது, பால பாடம்‌” முதலிய நூல்களை 
ஆறுமுக நாவலர்‌ முதலிய நல்லறிஞர்கள்‌ எழுதி- அரசாங்‌ 
கட்‌ பாடத்‌ திட்டத்தில்‌ இல்லையாயினும்‌-இளம்பிள்்‌ ளைகள்‌ 
உள்ளத்தில்‌ ஒழுக்கம்‌, பண்பாடு, சமய உணர்வு முதலிய 
நல்லியல்புகள்‌ அரும்புமாறு ஆக்கப்பணி செய்துள்ளனர்‌. 
அவைபற்றியெல்லாம்‌ விரிப்பிற்‌ பெருகும்‌. (ஒரு சில நாளை 
காணலாம்‌) 

பொது மக்கள்‌ படித்தறியத்‌ தக்கதாக அறிவியல்‌, 
தாவரம்‌, நிலம்‌, மருந்து, வரலாறு பற்றிய நூல்களும்‌ பல 
சென்ற நூற்றாண்டில்‌ வெளியாயின, அவற்றுள்‌ பெரும்‌ 
பாலான ஆங்கில நூல்களின்‌ .மொழிபெயர்ப்புகளாகவே 
அமைகின்றன. அவற்றுள்‌ சில கலப்பு மொழியில்‌ அமைந்‌ 
துள்ளன எனினும்‌ ஒரு சில நல்ல தமிழில்‌ எழுதப்‌ 
பெற்றுள்ளதையும்‌ காணமுடிகின்‌ றது. சில பள்ளிகூட நூல்‌ 
களில்‌ பல விளக்கங்கள்‌ முதலில்‌ ஆங்கிலத்திலும்‌, பிறகு 
தமிழிலும்‌ எழுதப்பெற்றுள்ளன. சில நூல்களில்‌ 
பொருளடக்கம்‌ முதலியனவும்‌ ஆங்கிலத்திலேயே அமைந்‌ 


118 


துள்ளன. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ சென்ற நூற்‌ 
ரண்டின்‌ இறுதியில்‌ பள்ளி இறுதித்‌ தேர்வுக்கெனப்‌ 
(ர்ஸ்ர்ஸ18740ம நிககண10௨1100) பல நூல்கள்‌ வெளியிட்டுள்‌. 
ளனர்‌. ஆண்டுதோறும்‌ தமிழ்ப்பாட நூல்‌ ஒன்று பாட்டும்‌- 
உரையும்‌ கலந்து வெளிவந்தது. உரைநடை எழுதியவர்‌ 
கள்‌ பெயர்‌ காட்டப்பெறவில்லை. கிடைத்த குறிப்புக்‌ 
களிலிருந்து, அவை அனைத்தும்‌ ஆங்கிலத்திலிருந்து-பல்‌ 
வேறு ஆங்கில நூற்பகுதிகளிலிருந்து பொறுக்கி எடுக்கப்‌ 
பெற்றனவாகி-ஒருவராலேயே மொழிபெயர்க்கப்‌ பெற்று 
நூலாக்கப்‌ பெற்ற நிலையை-அறிய முடிகின்றது. இவ்வாறே 
பல மொழிபெயர்ப்பு நூல்களும்‌, கட்டுரைகளும்‌ தமிழில்‌ 
உரைநடை வளர்க்க உதவியுள்ளன. 

பாடநூல்களைப்‌ பற்றி எண்ணும்போது அத்துறையி 
லுள்ள பல்வேறு நூல்களும்‌ நம்‌ நினைவுக்கு வருகின்றன. 
தமிழ்ப்பாட : நூல்கள்‌ மட்டுமன்றி, எல்லாப்‌ பாடங்‌ 
களையுமே தமிழில்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்கள்‌ என்பது 
அக்காலத்தில்‌ உண்டாயிருந்த பாடத்‌ திட்டங்களின்‌ 
அமைப்பிலிருந்து உணர்கிறோம்‌. நில நூல்‌, வரலாறு 
முதலிய பாடங்கள்‌ பற்றிய நூல்கள்‌ ஆங்கில நூல்களின்‌ 
மொழிபெயர்ப்புகளாகவே அமைந்தன. எனவே மொழி 
பெயர்ப்பு வகையில்‌ கதைகளும்‌ பாடநூல்களும்‌ அமைந்து 
உரைநடையை வளர்த்தன. 

வினாவிடை வகையிலும்‌ மக்களுக்கு எளிய வகையில்‌ 
உயர்ந்த பொருள்களை விளக்கும்‌ சில உரைநடை நூல்கள்‌ 
சென்ற நூற்றாண்டில்‌ உண்டாயின. அவற்றுள்‌ ஒன்று 
“சாரீர வினாவிடை” என்பது 1866இல்‌ வெளிவந்தது. “இந்‌ 
நூல்‌ சென்னப்பட்டணத்து வைத்திய உத்தியோக 
வகுப்பைச்‌ சேர்ந்த ம. ஜகந்நாத நாயுடு அவர்களால்‌ 
இயற்றப்பட்டது'. பல உயர்ந்த பொருள்களைப்‌ பற்றி 
எளிய வகையில்‌ வினாவிடுத்து விடை பெறும்‌ வகையில்‌ 
இந்நூலும்‌ இதுபோன்ற பிற வினா-விடை நூல்களும்‌ பயன்‌ 
அளித்தமையைக்‌ காண்கின்றோம்‌. இத்தகைய நூல்களுள்‌ 
பெரும்பாலானவற்றைத்‌ தமிழாசிரியர்கள்‌ அல்லாத பிற 
துறைகளில்‌ பணியாற்றியோரே எழுதியிருக்கின்‌ றனர்‌. 


119 


ஆங்கிலேயர்‌ கல்வி பெறுவதற்காக அமைக்கப்பெற்ற. 
கல்லூரி ஒன்றனைப்பற்றி முதலில்‌ (106 0011626 ௦1 நர 
91. 060126) கண்டோம்‌. அதைத்‌ தமிழில்‌ *சென்னைக்‌ 
கல்விச்‌ சங்கம்‌” என்ற பெயரிட்டு அழைத்தனர்‌. அது 
1812இல்‌ தொடங்கப்பெற்று, 1854 வரை பணிபுரிந்தது. 
அதன்‌ வழியாகவும்‌ பல நல்ல தமிழ்‌ உரைநடை நூல்கள்‌ 
நாட்டு மக்களுக்காகவும்‌-சிறப்பாக . ஆங்கில நாட்டி 
லிருந்து இங்கு வந்து பணி புரிந்தவர்களுக்காகவும்‌ 
அச்சிடப்‌ பெற்றன எனக்‌ காண முடிகின்றது, பஞ்ச 
தந்திரக்‌ கதை (1826), கதா மஞ்சரி (1826), மிருதி சந்திரிகை 
(1826), தமிழ்‌ அரிச்சுவடி (1827) ஆகியவை அவற்றுள்‌ 
சில, (சென்னை செந்தமிழ்‌ உரை சங்கம்‌” எனவும்‌ ஒரு 
சங்கம்‌ இருந்து உரைநடையை வளர்த்தமை காண்கிறோம்‌. 


தன்‌ முயற்சி என்ற நூல்‌ 'ஸாமியுயல்‌ ஸ்மைல்ஸ்‌” என்‌ 
பார்‌ ஆங்கிலத்தில்‌ எழுதியதன்‌ மொழிபெயர்ப்பு நூலாகத்‌ 
தமிழில்‌ (1882) வந்துள்ளது. நாடு உண்மையில்‌ நாடாக 
வேண்டுமானால்‌, தனி மனிதனும்‌ சமுதாயமும்‌ மேற்‌ 
கொள்ளவேண்டிய பல உண்மைகளும்‌, விளக்கங்களும்‌ 
இதில்‌ காட்டப்பெறுகின்றன. அப்படியே சி, விருத்துப்‌ 
பிள்ளை அவர்கள்‌ எழுதிய *ஏராண்மை நூல்‌: (1885) 
என்பது நாட்டின்‌ அச்சாணியாகிய உழவு பற்றிக்‌ கூறுவது. 
இதுவும்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலேயாகும்‌. இந்‌ 
நூலின்‌ முன்னுரையில்‌ கிரந்தச்‌ சொற்களைத்‌ தழுவாமல்‌ 
ஆங்கிலச்‌ சொற்களை அதிகமாக வழங்கியுள்ளமைக்கு, 
மொழிப்பெயர்ப்பாளர்‌ காரணம்‌ காட்டுகிறார்‌. இப்படியே 
வானமண்டலத்தை விளக்கச்‌ (சோதி சாஸ்திரம்‌” (1848) 
ஒன்று யாழ்ப்பாணத்தில்‌ வெளியாயிற்று, வைத்திய முறை 
பற்றியும்‌ (1863), வரலாறு, நில நூல்‌ பற்றியும்‌ (1858) உரை 
நடை நூல்கள்‌ வெளிவந்தன. இவ்வாறு மனித வாழ்வின்‌ 
அடிப்படைத்‌ தேவைகள்‌. அனைத்தும்‌ பற்றிய தமிழ்‌ உரை 
நடை நூல்கள்‌ வெளிவந்த காலம்‌ சென்ற பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டே எனலாம்‌. இன்று அதிகமாக வளர்ந்துவிட்ட 


120 


தாக எண்ணும்‌ நம்‌ காலத்தைக்‌ காட்டிலும்‌ சென்ற நூற்‌ 
றுண்டில்‌ எல்லாத்‌ துறைகளும்‌ வளம்‌ பெற்றிருந்தன எனக்‌ 
கூறுவேன்‌. 


இதழ்கள்‌ 

இனி, இன்று நாட்டின்‌ முதுகெலும்பாகக்‌ கருதும்‌ 
பத்திரிகை வளர்ச்சியைப்‌ பற்றிக்‌ கண்டு அமையலாம்‌ என 
எண்ணுகின்றேன்‌. கடந்த நூற்றாண்டில்‌ நூற்றுக்கு மேற்‌ 
பட்ட இதழ்கள்‌ தோன்றியுள்ளன. அவற்றிற்குப்‌ பல 
சமயங்களில்‌ அரசாங்கம்‌ அஞ்சல்‌ குறைப்பு முதலிய 
வசதிகளைச்‌ செய்து தந்துள்ளது. இருந்தும்‌ அவற்றுள்‌ பல 
சில ஆண்டுகளே இருந்து மறைந்தவிட்டமையைக்‌ 
காண்கின்றோம்‌. 

சில இதழ்கள்‌ மக்களுக்கு நல்ல தொண்டாற்றி 
வந்தன. பல்வேறு பகுதிகளைத்‌ தன்னகத்துக்‌ கொண்ட 
பத்திரிகைகள்‌ சில, சமய சம்பந்தமான விளக்கங்களும்‌ 
மறுப்புகளும்‌ சில பத்திரிகைகள்‌ வழங்கியுள்ளன. யாழ்ப்‌ 
பாணத்திலிருந்து தோன்றிய 'உதய தாரகை: பற்றிய 
குறிப்பினைக்‌ கண்டு அமையலாம்‌. 


உதயதாரகை 1841: ]40ாறர்றத 508 (முதல்‌ 
பக்கத்தில்‌ உள்ள குறிப்பு) (115160 1 116 154 


810 37ம்‌ 1 10மர5ம்கரு 01 09 ௫00110) 81 006 811111 
உ மெகா, றரர௨16 10 8048006). 


சஞ்சிகை ௩. ஐ௮௱௪௧ ஸி மாசி மீ” ௪ திகதி 
வியாழக்கிழமை. 
கடைசிப்‌ பக்கத்தில்‌ உள்ள குறிப்பு:-- 


ரம்‌ ஐம்‌ ிஞ்11்கம்‌ 8௩ 116 தாரசோர்0கற 
14155101 118$5, 81௧8, 09 1௧9081 510012 141007-- 
101160 ந ஞா நரிகாடு மம்‌ 561 08550. 


பக்க எண்கள்‌ தமிழிலும்‌, கடல தொடர்‌ 
எண்களாக உள்ளன, 


121 


இவ்விதழில்‌ இந்து தேச சரித்திரம்‌, பிரபஞ்ச நூல்‌ (நில 
நூல்‌),காரிகை, விலங்கியல்‌, பஞ்சதந்திரக்‌ கதை, கல்விப்‌ 
பொருள்‌, புதினச்‌ செய்திகள்‌ முதலியன இடம்‌ பெற்‌ 
றுள்ளன. பஞ்சதந்திரக்‌ கதையும்‌, புதினச்‌ செய்திகளும்‌ 
ஆங்கிலத்திலும்‌ எழுதப்பெற்றுள்ளன. சில தனித்த ஆங்‌ 
கிலக்‌ கட்டுரைகளும்‌ உள்ளன. 


பத்திரிகை பற்றி அதன்‌ குறிப்பு: உதய 
தாரகை பத்திரத்தில்‌ கற்கை, சரித்திரம்‌, பொது 
வான கல்வி, பயிர்ச்செய்கை, அரசாட்சி மார்க்கம்‌ 
முதலானவை பற்றியும்‌ பிரதான புதினச்‌ செய்தி 
களைப்‌ பற்றியும்‌ அச்சடிக்கப்படும்‌, அது தமிழ்ப்‌ 
பாஷையிலும்‌ இடைக்கிடையே தமிழும்‌, இங்கி 
லிசும்‌ கூடினதாயும்‌ எட்டுப்புற முள்ளதாக நான்‌ 
காய்‌ மடித்த தாள்‌ அளவில்‌ ஓவ்வொரு மாதம்‌ 
முதலாம்‌ மூன்றாம்‌ வியாழக்கிழமைகளில்‌ பிரசித்‌ 


தம்‌ பண்ணப்படும்‌. 


இதன்‌ விலை பத்திரம்‌ ஒன்றுக்கு 2 பென்சு 
அல்லது 0௬ வெள்ளைச்‌ சல்லி அல்லது மூன்று 
மாதத்திற்கும்‌ மூன்றைக்‌ கொடுத்திருந்தால்‌ அப்‌ 
பத்திரங்களின்‌ விலை ஒரு சிலிங்கு. 


இவ்வாறு அதன்‌ விளக்கம்‌ விரிந்து 
கொண்டே போகிறது. 


இது இதழ்‌ உரைநடைக்கு ஒரு சான்றாகும்‌. 

தமிழ்‌ நாட்டு இதழ்களும்‌ இந்த அமைப்பிலேயே 
சென்றன. சில சமய வளர்ச்சிக்கும்‌, சில பெண்கள்‌, 
இளைஞர்‌ பகுதிக்கும்‌, சில தத்துவம்‌ போன்றவைகளுக்கும்‌ 
சிறட்பாகப்‌ பயன்பட்டன, அவற்றுள்‌ ஒரு சிலவற்றை 
உடன்‌ தொகுத்துள்ளேன்‌. இன்னும்‌ பல நாட்டில்‌ 
உலவின என்பது தேற்றம்‌. 


8 


122: 


சென்ற நூற்றாண்டில்‌ வெளிவந்த இதழ்களில்‌ சில: 


1. உபாத்தியாயர்‌ (1887) ஆசிரியருக்கு வேண்டிய பல 
செய்திகள்‌ 


2. கிராம வியவஹாரினி 
(1899) முதற்‌ பகுதியில்‌ இலக்கியச்‌ 
செய்திகளும்‌ வேடிக்கை 
விதநோதங்களும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இரண்டாம்‌ 
பகுதி கிராம நிர்வாகம்‌ 
பற்றிக்‌ கூறுகிறது. 


3, ழ்‌ ம்‌ பொதுச்‌ செய்திகளும்‌ கிராம 
முத்திங்களுக்கொரு விவகாரம்‌ பற்றிய தனிச்‌ 
முறை (1900) செய்திகளும்‌. 

4, கிராமாதிகாரி சென்னை இராஜதானியின்‌ 
(திங்கள்‌ ) (1900) கிராம பரிபாலனம்‌ சீர்படும்‌ 

பொருட்டுப்‌ பிரசுரிக்கப்‌ 
படுவது”, 


5, கோயமுத்தூர்‌ கலாநிதி 


(திங்கள்‌ ) (1890) 

6. சித்தாந்த ரத்நாகரம்‌ ஆதிசைவ மரபினர்‌ பற்றிய 
ஆதிசைவப்‌ பிர செய்திகளை வகைப்படுத்தி 
பாவம்‌) (1880) உரைப்பது. 


7. சித்தாந்த ரத்நாகரம்‌ சித்தாந்த பூஷணம்‌ பற்றிப்‌ 
(சித்தாந்த பூஷணம்‌) பல நூல்‌ மேற்கோள்காட்டி 
ப (1881) விளக்கும்‌ ஆராய்ச்சி, 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


(உத்தம வாததூப 
வாதூலம்‌) (1881) 


- சித்தாந்த ரத்நாகரம்‌ 


(சமரச ஞான 


தீபம்‌) (1881) 


சித்தாந்த ரத்நாகரம்‌ 


(ஆபாச ஞான 
நிரோதம்‌) (1883) 


சித்தாந்த ரத்நாகரம்‌ 
(ஆசார்யப்‌ பிரபா 


வம்‌) (1884) 
சிவரத்ந மகுடம்‌ 
(1891) 

ம்‌ (1892) 


சுகாதார போதினி 
(1691) 


திராவிட ரஞ்ஜனி 
(திங்கள்‌) (1887) 


123. 


. சித்தாந்த ரத்நாகரம்‌ பற்பல மத உண்மைகளும்‌: 


இணைந்தவை என ஆசிரியர்‌ 
ஆய்ந்து அளவிட்டுரைக்‌ 
கிறார்‌. 


“சைவ சமயமே சமயம்‌” எனத்‌ 
தொடங்கும்‌ தாயுமானவர்‌ 
பாடல்‌ கருத்தை விளக்கி 
அமைந்த பிரசங்கக்‌ கட்டுரை. 


ஆசாரியனின்‌ பெருமை பற்றிப்‌ 
பேசுவது. 


ஞான சதுஷ்டய தர்ப்பணமும்‌, 
“திருக்கண்ணப்பர்‌ பிரபாவ 


மும்‌” அமைந்துள்ளன. 
'பிரஹபாநுபதி', 


வினாவிடை” என்னும்‌ இரண்டும்‌ 
அடங்கியுள்ளன. 


“'பரமதபங்க 


“நீதி, பூர்வ சரித்திரம்‌, விநோதக்‌ 
கதைகள்‌ முதலிய விஷயங்‌ 
களைக்‌ கொண்டிருக்கிற பத்‌ 
திரிகை.” 


16. 


17. 


16. 


19. 


20. 


21) 


22. 


23. 


24. 


124 


பகவத்கீதா பாஷ்‌ . வடமொழி மூலத்திலிருந்து தமி. 


யார்த்த போதினி ழில்‌ மொழிபெயர்க்கப்பட்‌ 
(1895) டது. 
ஞான போதினி இலக்கிய, அறிவியல்‌, தத்துவ, 


(1897-1905) சமய இதழ்‌. 


பரதத்வ ப்ரகாசிகை வைணவ சித்தாந்தம்‌ குறித்த 
(1881) கட்டுரைகள்‌ உள, 


போலீசு தூதன்‌ தமிழ்‌ தெரிந்த போலீசார்‌, 
(திங்கள்‌ இருமுறை) கிராம முனிசீப்புகள்‌, பிரை 
(1693) வேட்டு வக்கீல்கள்‌ முதலிய. 
கிரிமினல்‌ விவகாரத்தில்‌ சம்‌ 
பந்தப்பட்ட யாவருக்கும்‌ மிக 

வும்‌ உபயோகமுள்ளது. 


மஜனோரஞ்சித 
விநோதம்‌ (1886) 


மாதர்‌ மித்திரி (1889) பெண்கள்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டிய பல செய்திகள்‌ 
அமைந்துள்ளன. 
ஞானப்‌ பிரியன்‌ இலக்கியம்‌, அறிவியல்‌. 
(1900) 


மாதாந்த சட்டப்‌ தமிழில்‌ வெளிவந்த சட்டப்‌ 
பத்திரிகை பத்திரிகை, 
திங்கள்‌ (1893) 


ஜனவிதோதினி கதைகளும்‌, பொதுக்‌ கட்டுறை 
(1870) களும்‌ உள்ளன. 


25. 


26. 
27. 


26. 


29. 


30. 


31. 


222 


33. 


34. 


35. 


36. 
37. 


38. 
39. 


125 


ஸரஸ்வதி பீடாதிபதி 

வச ந கிரந்தத்திற்கு 

மொழிபெயர்ப்பு 
(1897) 


ஷண்முக விஜயம்‌(1894) 


சைவ உதய பாநு 
(கிழமை) (1882) 
மகாவிகட தூதன்‌ ,, 
திரிபுரத்‌ தமிழ்ச்‌ 


செல்வன்‌ (கிழமை) 
(1880) 


ஞானநீலலோசனி 
(கிழமை) (1890) 
திருச்‌ செங்கேகோட்டு 
விவேகா திலகன்‌ 
(கிழமை) ... (1894) 
லோகேயபகாரி 
(கிழமை) (1896) 
பிரபஞ்சமித்திரன்‌ 
(கிழமை) . (1898) 
கலாதரங்கிணி 


(கிழமை) (1886-89) 


நடுத்தர, உயர்தரப்‌ 
பள்ளி நண்பன்‌ (1879) 


சுகுணபோதினி (1883) 


சன்மார்க்க போதினி) 


(1885) 
௬.௧ சீவனி (1887) 
பிரம வித்யா (1887) 


சாரதா பீடம்‌ பற்றிய குறிப்பு 
கள்‌ 


பெங்களுர்‌, 


40. 
41, 


42. 
43, 


44, 


45. 


40. 


47. 


46. 


49, 


50. 


51. 


52. 


53. 


54. 


126 


ஞானாமிர்தம்‌ (1863) 
விசயத்‌ துவசம்‌ (1893) 


தேசாபிமானி (1877) கிறிஸ்தவ இதழ்‌. 
தேசோபகாரி ப 
(திங்கள்‌) (1860) நாகர்கோயில்‌. 
தத்துவபோதினி 
(திங்கள்‌) (1664) 
சுகத்திய வர்த்தமானி 
(திங்கள்‌) (1870) 5 பசுமலை, 
நற்போதகம்‌ (திங்கள்‌) 
(1849) பாளையங்கோட்டை. 
சத்தியதூதன்‌ 
(திங்கள்‌) (1687) 
ஸ்ரீலோகரஞ்சனி ப 
(தீங்கள்‌) (1887) 
பெண்‌ மதி போதினி 
(திங்கள்‌) (1891) 
விவேகசிந்தாமணி 
(திங்கள்‌) (1892) 
ஞான பானு (திங்கள்‌) 
(1894) 


மாணவர்‌ போதகம்‌ 
(திங்கள்‌) (1895) 
சித்தாந்த தீபிகை 
(திங்கள்‌) (1897) 


தர்மபள்ளி போதம்‌ 


(திங்கள்‌) (1850-61) 


நாகர்கோயில்‌, 


99. 


26. 


ர 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 
64, 


65. 


66. 


127 


மாதர்‌ மனோரஞ்சனி 
(திங்கள்‌) (1899) 
விநோத விசித்திர 
பத்திரிகை (1900) 
சோம ரவி 
(முத்திங்களிதழ்‌) (1895) 


"சிவபக்தி சந்திரிகை 


(1890-92) 
தமிழ்ப்‌ பத்திரிகை 
(திங்கள்‌) (1831) 
பால தீபிகை 
(மூத்திங்கள்‌) 

(1840-52) 
சிறுபின்ளையின்‌ தேசத்‌ 
தோழன்‌ (1849) 
பாலியர்‌ நேசம்‌ (1851) 


அமிழ்தவசனி (1865) 
திராவிடரஞ்சனி 

(திங்கள்‌) (1867) 
லோக ரஞ்சனி | 
(திங்கள்‌) (1817) 
கலாவர்த்தினி 
(திங்கள்‌) (1866) 


தமிழ்‌ நாட்டுக்‌ கப்பால்‌ : 


1, 


2. 


உதயதாரகை (திங்கள்‌ 
இருமூறை) (1845-55) 


ஞாதீபம்‌ (திங்கள்‌) 
(1892) 


திருவையாறு 


கிறித்தவ சமய இதழ்‌. 


சிறுவர்‌ இதழ்‌. 
சிறுவர்‌ இதழ்‌. 
யாழ்ப்பாணம்‌. 
பெண்மணிகளுக்கு. 
திருச்சி, 


வேலூர்‌. 


கல்வி, இலக்கியம்‌, சமயம்‌, 


யாழ்ப்பாணம்‌. 


கண்டி; அச்சகம்‌ கொழும்பு 


3 ௪ 
4. 


3. பினாங்கு விஜயகேதனன்‌ 


6. உலக நேசன்‌ 


7 


12. 


13. 


14. 


128 


இந்துநேசள்‌ (1868) 
பினாங்கு வர்த்தமானி 
(1897) 


(1888-89) 


(1897) 


தேஜோபீமானி 
(1896-97) 


்‌.. சிங்கை நேசன்‌ 


(1887-1890) 


116 1ிரும்ர8ற க்றர்ர்பெயர்ற்று 
(1872) 


. 018016 ]/40ா2001க0- 


018016 0686168011811 


016018] 1181௧11௦00 
மார்‌ 0 ரொம்‌ நாரார்கற 
& [6181 0, 


101101116016 118110ற- 
816-1481150110168-]81- 
௦115 (14811௦0181 
[,ம்மாக19). 


10016 80601816 065 1,8- 

2068. (8165 *7/14/81- 

1689, (1736-1746. 1883 
1886, 1689, 1894.) 


இலங்கை நேசன்‌ 


(திங்க ளிருமுறை) 
(1848) 


பினாங்கு. 


பினாங்கு, 


பினாங்கு, 
பினாங்கு. 


பேராக்‌, (மலேயா) 


சிங்கப்பூர்‌. 


பம்பாய்‌-தமிழ்நாடு,மொழி, 


சமயம்‌, வரலாறு, இலக்‌. 
கியம்‌ பற்றிய தமிழ்‌ 
ஆங்கிலக்‌ கட்டுரைகள்‌. 


செர்மனி, 


இலண்டன்‌. 


பாரிசு. 


பாரிசு. 


கொழும்பு. 


129 


காளிதழ்‌: 
1. சுதேசமித்திரன்‌ (1880) 

இன்னும்‌ சில பத்திரிகைகள்‌ பற்றிய குறிப்புகளும்‌ 
உள்ளன, இவற்றுள்‌ பெரும்பாலன காலமெனும்‌ கடுங்‌ 
காற்றின்‌ எதிர்‌ நிற்கமாட்டாமல்‌ தலைசர்ய்ந்து விட்டன. 
ஒரு சில,சில ஆண்டுகள்‌ வெற்றிமுரசு கொட்டி வாழ்ந்தன. 
இவற்றுள்‌ ஒன்றையும்‌ இன்று காண்பது அரிதாகி விட்டது 
அல்லவா? இவற்றில்‌ சில ஆண்டு மலர்களும்‌ வெளி 
யிட்டன. 'சுதேசமித்திரன்‌' தோன்றிய நாள்தொட்டு 
(1880) இன்று வரை நம்மிடையே வாழ்ந்து வருகின்றது. 
தற்போது (1978) நிறுத்தப்பெற்றுள்ளது. 


இவ்வாறு மக்களொடு தொடர்பு கொண்டுள்ள 
பல்வேறு துறைகளிலும்‌ அவர்‌ தம்‌ வாழ்வொடு வாழ்வாய்‌ 
வழக்கொடு வழக்காய்க்‌ கேள்வியொடு கேள்வியாய்ச்‌ 
சொல்லொடு சொல்லாய்‌ எல்லா நிலைகளிலும்‌, செயல்‌ 
களிலும்‌, முறைகளிலும்‌ தமிழ்‌ உரை கலந்து அவர்களை 
வாழவைத்து, தமிழ்‌ வாழ்வை வளமுறச்‌ செய்து, தானும்‌ 
வளர்ந்து வாழ்ந்து இந்த நூற்றாண்டின்‌ எதிர்காலத்தை 
நோக்கி 1901 இல்‌ கால்‌ வைத்தது. 


இதன்‌ வேறு சில பிரிவுதளை நாளை காணலாம்‌. 


சொற்‌ பொழி ௩_-(16-251 965) 


முன்னுரை 

தமிழ்‌ மொழியில்‌ உரைநடையின்‌ தோற்ற வளர்ச்சி 
பற்றியும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ அதவளர இருந்த நாட்டுச்‌ 
சூழ்நிலை, பிற அமைப்புகள்‌, சாதனங்கள்‌ பற்றியும்‌. 
முதலில்‌ கண்டோம்‌, அடுத்துப்‌ பொது மக்களிடம்‌ பெரு 
வழக்காக உள்ளகதை, நாவல்‌, அரசாங்க வெளியீடுகள்‌ 
முதலிய வற்றுள்‌ தமிழ்‌ உரைநடை சென்ற நூற்றாண்டில்‌ 
வளர்ச்சி பெற்றுள்ளமை அறிந்தோம்‌. இனிச்‌ சமயம்‌, 
இலக்கியம்‌, இலக்கிய உரைகள்‌, உரை விளக்கங்கள்‌ 
தத்துவம்‌, இலக்கணம்‌, கடிதம்‌ முதலியவற்றைப்‌ பற்றி 
ஆய்ந்து அவற்றின்‌ வழியே சென்ற நூற்றாண்டின்‌ உரை 
நடை வளர்ந்ததைக்‌ காணல்‌ ஏற்புடைத்து எனக்‌ கருது 
"கின்றேன்‌. அவற்றுள்‌ முதலாவதாகச்‌ சமய இலக்கிய 
வளர்ச்சியில்‌ உரைநடையின்‌ பங்கினைக்‌ காணலாம்‌. 


சமயங்கள்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ மிகப்‌ பழங்காலந்தொட்டே பல்வேறு 
சமயங்கள்‌ வாழ்ந்து வருகின்றன. சங்க இலக்கிய அடிப்‌ 
படையில்‌ ஆராய்ந்தால்‌ தமிழ்நாட்டுப்‌ பழம்‌ பெருஞ்‌ 
சமயங்களாகச்‌ சைவம்‌, வைணவம்‌ என்ற இரண்டு 
மட்டுமே காட்டப்பெறுகின்றன. அவற்றுள்‌ “மழுவாள்‌ 
நெடியோனாகிய” சிவனைத்‌ தலைவனாகக்‌ கொண்டே பிற 
தெய்வங்கள்‌ பேசப்‌ பெறுகின்றன. பின்‌ இவற்றின்‌ கிளை 
களாகச்‌ சில சமயங்கள்‌ தோன்றின என்றாலும்‌ அவை 
அனைத்தும்‌ இவற்றினுள்ளே அடங்கிவிட்டன. தொல்காப்‌ 
பியர்‌ காலத்தை ஒட்டி-அவருக்குச்‌ சற்று மூன்போ பின்‌ 
போ என ஐயுறும்படி-வட நாட்டில்‌ தோன்றிவளர்ந்த 
“வைதிகம்‌” என்னும்‌ வேத அடிப்படையில்‌ தோன்றிய: 


131 


சமயம்‌ நாட்டில்‌ இடம்‌ பெறலாயிற்று, பின்‌ அதுவே 
சைவம்‌, வைணவம்‌ ஆகிய இரண்டனையும்‌ உள்ளடக்கிக்‌ 
கொண்டதோ என்னுமாறு நாட்டில்‌ ஆதிக்கம்‌ செலுத்‌ 
திற்று. அதை அடுத்துப்‌ பெளத்தமும்‌ சமணமும்‌ தமிழ்‌ 
நாட்டுக்குவடக்கிலிருந்து வரலாயின, அவை தாமும்‌ இந்‌ 
நாட்டுத்தனிப்பெருஞ்சமயங்கள்‌ என்னுமாறு ஒன்றன்பின்‌ 
ஒன்ருகக்‌ கி. பி. மூன்றாம்‌, நூற்றாண்டு தொடங்கி ஏழாம்‌ 
நூற்றாண்டு வரை ஆதிக்கம்‌ செலுத்தின. ஏழாம்‌ நூற்றாண்‌ 
டி.ற்குப்‌ பிறகு சைவமும்‌, வைணமும்‌, வைதிக சமயமும்‌ 
தலைதூக்க, அவை இரண்டும்‌ நிலைகுலைந்தன. பெளத்தம்‌ 
ஓரளவு நாட்டிலே அடியோடு இல்லை என்னுமாறு அழிநீ 
தது; எனினும்‌ சமணம்‌ இலைமறைகாயென நாட்டில்‌ ஆங்‌ 
காங்கு உயிர்‌ வாழ்ந்து வந்துள்ளது; இன்றும்‌ வாழ்கின்றது 
அதன்‌ வழித்‌ தோன்றிய இலக்கிய இலக்கணங்களும்‌ 
வாழ்கின்றன. 


பின்‌ இசுலாமிய மதமும்‌ கிறித்தவமும்‌ கடல்வழியே 
தமிழ்‌ நாட்டில்‌ புகுந்தன. மிகப்‌ பழங்காலத்திலேயே 
மத்தியதரைக்‌ கடல்‌ நாடுகளிலிருந்து தமிழ்‌ நாட்டுக்கு 
வாணிபத்தின்‌ பொருட்டு வந்தவர்‌ வழி இவ்விரு சமயங்கள்‌ 
நாட்டு மக்களுக்கு அறிமுகமானவை எனினும்‌, அவை 
நாட்டு மக்களொடு-அவர்‌ தம்‌ வாழ்வொடு-பொருந்திக்‌ 
கலக்கவில்லை. பின்‌ ஆணைவழி முகலாயரும்‌ மேலை நாட்டி 
னரும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ ஓங்கிய நாட்களில்‌ தாம்‌ அவை 
மக்கள்‌ சமயங்களாக இடம்‌ பெற்றன. 


இவையே யன்றி இந்து சமயக்‌ கிளைகளாகிய வேதாந்த 
மதம்‌ முதலிய சிற்சிலவும்‌ நாட்டில்‌ தோன்றி வளர்ந்தன, 
எனவே, தமிழ்‌ நாட்டிலே சென்ற நூற்றாண்டில்‌ சைவம்‌. 
வைணவம்‌, வைதிகம்‌, வேதாந்தம்‌, கிறித்தவம்‌, இசுலாம்‌, 
சமணம்‌ ஆகிய மதங்கள்‌ வாழ்ந்து வந்தன. (இவற்றுள்‌ 
சமணம்‌ அவ்வளவு அதிகமாக இல்லை.) எனவே 
இச்சமயங்களைப்பற்றிய இலக்கியங்கள்‌ நாட்டில்‌அதிகமாக 
வளர்ந்து வந்தன என்பதும்‌ சொல்லாமலே அமையும்‌. 


132 


சென்ற நூற்றாண்டு வரையில்‌ தத்தம்‌ கருத்தைச்‌ செவி 
வழியாகப்‌ பரப்பி வந்தவருக்கு, “அச்சுயந்திர சாதனம்‌' 
கிடைத்தமையின்‌ அதன்‌ வழியாக, தத்தம்‌ சமய உண்மை 
களைத்‌ தாங்கியனவாக நூலாகவும்‌ இதழாகவும்‌ பலப்பல 
வெளியிட வாய்ப்பு உண்டாயிற்று, அவர்‌ தம்‌ சமயம்‌ 
பரப்பும்‌ ஆர்வத்தில்‌ ஒருவரை ஒருவர்‌ பழிக்கவும்‌ தூற்றவும்‌ 
தத்தம்‌ கொள்கைகளை உயர்த்திப்‌ பேசவும்பிறர்‌ கொள்கை 
களைத்‌ தாழ்த்தித்‌ தூற்றவும்‌ பின்வாங்கவில்லை, இந்தக்‌ 
கொடும்‌ அடிப்படையில்‌ உண்டான நூல்களும்‌ பல: 
“தென்னாடுடைய சிவன்‌ எந்நாட்டவர்க்கும்‌ இறை” என்ற 
சமய உணர்வைப்‌ பரப்பிய தமிழ்‌ நாட்டில்‌ இத்தகைய 
மாறுபாட்டுக்‌ கொள்கை எப்படித்தான்‌ புகுந்ததோ என 
நினைத்துப்‌ பார்க்கவும்‌ கூடவில்லை. வேதாந்த சித்தாந்த 
(வேற்றுமை, சைவ வைணவ வேவறுபாடு, கிறித்தவ 
இசுலாமிய வேறுபாடு எனப்‌ பலவகையில்‌ சமய வேறு 
பாட்டுக்‌ கொள்கைகளை விளக்கவும்‌ கண்டிக்கவும்‌ தக்க 
தான வகையில்‌ சென்ற நூற்றாண்டில்‌ பல நூல்கள்‌ 
எழுந்தன. இவர்களுக்கிடையில்‌ இராமலிங்கர்‌ முதலியவர்‌ 
தோன்றிச்‌ சமரச சமய நெறி'யைப்‌ பரப்ப வும்‌ பாடு 
பட்டனர்‌. ௮க்கொள்கைகள்‌ பற்றிய நூல்களில்‌ பெரும்‌ 
பாலன தமிழ்‌ உரைநடையிலேயே உள்ளன. புதிதாக 
வந்த கிறித்தவ சமயத்தார்‌ தம்‌ சமய உண்மைகளை 
விளக்கப்‌ பலப்பல வகையில்‌ புதுப்புது நூல்களை வெளி 
யிட்டனர்‌. அச்சமயத்து இருவேறு கொள்கை யாளர்களும்‌ 
-புரோட்டஸ்டண்டு, கத்தோலிக்கக்‌ கொள்கையாளர்‌ 
இருவரும்‌-அவரவர்‌ கொள்கைப்படி பல்வேறு நூல்களை 
எழுதியதோடு மட்டுமன்றி, விவிலிய நூலைப்‌ பலவகை 
களில்‌ மொழிபெயர்த்தும்‌ இயேசு வரலாற்றைப்‌ பலவகை 
களில்‌ எழுதியும்‌ தத்தம்‌ கொள்கைகளைப்‌ பரப்ப முயன்ற, 
னர்‌. அவர்தம்‌ கொள்கை வேறுபாடுகளைப்பற்றி எழுந்த 
நூல்களும்‌ சில்‌ இருந்தன எனக்‌ காண்கிறோம்‌. மேலை 
நாட்டிலிருந்து இங்கு வந்த கிறித்தவப்‌ பாதிரிமார்களும்‌ 
அவர்களுக்கு உடன்‌ துணையாக வந்த பலரும்‌, ஆட்சிப்‌ 
பீடத்தில்‌ அமர்ந்து ஆணை செலுத்திய பல கிறித்தவ 


133 


அறிஞரும்‌ ஒருங்கு சேர்ந்து அச்சமயத்தில்‌ பல்வேறு நூல்‌ 
களை வெளியிட்டுள்ளனர்‌.அவருள்‌ சிலர்‌ தமிழ்மொழி 
பற்றியும்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பழஞ்சமயங்கள்‌ பற்றியும்கூட 
ஆராய்ந்து சிற்சில நூல்களை வெளியிட்டுள்ளனர்‌. 
சைவம்‌ 


சைவ சமயம்‌ நாட்டின்‌ தொன்மை வாய்ந்த சமயம்‌ 
எனக்‌ கண்டோம்‌. அச்சமயத்தே மிகப்‌ பழங்காலந்‌. 
தொட்டே பல்வேறு சமய இலக்கியங்கள்‌ வெளிவந்துள்‌ 
ளன. தோத்திரங்களாகவும்‌, சாத்திரங்களாகவும்‌, தர்க்க 
நூல்களாகவும்‌ பல எழுதப்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்‌ 
மிகச்‌ சிலவே பதினெட்டாம்‌ நூற்றாண்டு முடிவுவரை 
அச்சிடப்‌ பெற்றன. பெரும்பாலான சென்ற நூற்றாண்டில்‌ 
அச்சிடப்‌ பெற்றனவே. மேலும்‌ அதுவரை இருந்த சமய 
நூல்களுள்‌ பெரும்பாலான பாட்டில்‌ அமைய, சென்ற 
நூற்றாண்டில்‌ அத்தகைய பாடல்களுக்கு உரை நடைகளும்‌ 
உரை விளக்கங்களும்‌ எழுதப்‌ பெற்றதோடு, அவற்றின்‌ 
அடிப்படையில்‌ புதுப்புது உரைநடை நூல்களும்‌ வெளி 
வந்துள்ளன. ஆறுமுக நாவலர்‌, சோமசுந்தர நாயகர்‌, 
சபாபதி முதலியார்‌ முதலிய பெரும்‌ புலவர்கள்‌ சென்ற 
நூற்றாண்டில்‌ சைவ சமய வளர்ச்சி பற்றியும்‌ இதை எதிர்ப்‌ 
பாரைச்‌ சாடியும்‌ பல நூல்கள்‌ எழுதியுள்ளனர்‌. வடலூர்‌ 
வள்ளலார்‌ என்னும்‌ இராமலிங்க அடிகளாா பல்லாயிரக்‌ 
கணக்கான பாடல்களோடு நல்ல உரைநடை நூல்களும்‌ 
எழுதியுள்ளார்‌. அன்பர்‌ பலருக்கு அவர்‌ எழுதிய கடிதங்‌ 
களும்‌ உரைநடைக்குச்‌ சான்று தருகின்றன. சென்ற 
நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்‌ 
திலும்‌ நூல்கள்‌ இயற்றிய பாம்பன்‌ குமரகுரு தாச சுவாமி 
களின்‌ சைவசமயம்‌ பற்றிய விளக்க நூல்கள்‌ எழுதிய 
தோடு, வைணவ சமய நெறி பற்றிய மறுப்பு 
நூல்களும்‌ எழுதியுள்ளார்கள்‌, (அவை இந்த நூற்‌ 
ருண்டின்‌ தொடக்கத்தில்‌ வெளி வந்துள்ளன.) 
இவையேயன்றி, மகா வித்வான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ 
பிள்ளை மூதலிய பெரும்‌ புலவர்கள்‌ தமிழ்‌ 


134 


நாட்டில்‌ (தலபுராணம்‌' எனப்பெறும்‌ புது வகையான . 
இலக்கியங்களை எழுதிக்‌ குவித்தனர்‌. அவை பெரும்பாலும்‌ 
பாடல்களால்‌ ஆனமையின்‌, பொதுமக்கள்‌ அவற்றை : 
எளிதில்‌ உணர்ந்து கொள்ளும்‌ பொருட்டுச்‌ சிலர்‌ அத்தல 
புராணங்களுக்கு வசனங்களும்‌ எழுதினர்‌. பெரிய 
புராணம்‌, திருவிளையாடற்புராணம்‌ முதலிய சென்ற நூற்‌ 
ரண்டிற்குமுன்‌ தோன்றிய பல பாடல்‌ இலக்கியங்களுக்கு, 
சென்ற நூற்றாண்டில்‌ அவற்றைப்‌ பொதுமக்கள்‌ எளிதில்‌ 
உணர்ந்து கொள்ளுமாறு, ஆறுமுக நாவலர்‌ முதலிய 
அறிஞர்களால்‌ நல்ல தெளிந்த இலக்கிய உரைநடை நூல்‌. 
களும்‌ விளக்கங்களும்‌ எழுதப்பெற்றன. இவ்வாறு பல 
வகையில்‌ சென்ற நூற்றாண்டில்‌ சைவசமயம்‌ பற்றிய 
உரைநடை நூல்கள்‌ எண்ணற்று வளர்ச்சியுற்றன. நாம்‌ 
நேற்றுக்‌ கண்ட 'மெக்கன்சி' சேர்க்கையிலும்‌ இத்தல 
புராணம்‌ பற்றிய சிறு கதைகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
அவற்றுள்‌ சிலவற்றை ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ காணலாம்‌. 
இத்தல புராணங்களை முதலில்‌ பாட்டிலே பாடினார்கள்‌ 
என்றாலும்‌, கல்லா மாக்களும்‌ அறிந்து கொள்ளும்‌ 
பொருட்டு எளிய உரைநடையில்‌ பிறகு எழுதினார்கள்‌. 
அவற்றுள்‌ கர்னல்‌ “மெக்கன்சி'க்கு நேரில்‌ சொல்லிய 
நடை, நாம்‌ நேற்றுக்‌ கண்ட உரைநடையைப்‌ போன்று 
கொச்சை நடையாகவே உள்ளது. 
திருப்புலிவன மகாத்தியம்‌ 
1816 ஷு ஆகஸ்டு மீ” 9 உயில்‌ செங்கற்பட்டு 
ஜில்லாவில்‌ சேர்ந்த புலிவன்னாடு காலூர்‌ 
கோட்டம்‌ திருப்புலி வனம்‌ தேவஸ்தானம்‌ மட 
வளாகம்‌ ஸ்ரீஅகிலாண்டகோடி பிரமாண்ட நாயகி 
யாகிய வியாக்கிர புலியூர்‌ பரகோவில்‌ 'முதலான 
பூர்வீகர்‌ பேர்பெற்ற நாமா அனாதியா யிருக்கிற 
வியாக்கிர புலியீஸ்வரர்‌ கிறுவிது யுகத்தில்‌ ஆதி 
யில்‌ வில்வவனம்‌ விஸ்தாரமாயிருந்த படியினாலே 
வில்வனாத ஈஸ்பரர்‌ என்று புராண சித்தமாய்‌ பேர்‌ 
உண்டாச்சுது. திரையோதா யுகத்திலே அகஸ்தி 


135 


யர்‌ பூசைபண்ணபடியாலே அகஸ்தியீஸ்‌ பரர்‌ 
சிவக்கொழுந்தர்‌, துவாபலியுகத்தில்‌ சந்திரன்‌ 
பூசை பண்ணினபடியினாலே சோமனாதயீஸ்பரர்‌ 
என்னும்‌ பேர்‌ உண்டாச்சுது.கலியுகத்தில்‌ வியாக்‌ 
கிரம்‌ பூசை பண்ணினபடியினாலே திருப்புலியீஸ்‌ 
பரர்‌ 'என்று பேர்‌ உண்டாச்சுது. அந்த வியாக்‌ 
கிரம்‌ பூசைபண்ணது என்னமென்றால்‌ யிந்த 
ஸ்தளம்‌ அனாதியாய்‌ வெகுயுகங்கள்‌ கண்ட ஸ்தல 
மானபடியினாலே சுவாமியார்‌ யிருந்ததாகவும்‌ 
அநேக ஆரணியமாயிருந்ததாகவும்‌ அனேக 
வியாக்கிரமம்‌ முதலான மிருகங்கள்‌ நிறஞ்சிருக்கை 
யில்‌ அதிலே ஒரு வியாக்கிரம்‌ பூர்வ சென்ம 
புண்ணிய பலத்துனாலேயும்‌ இந்த சுவாமி 
யாருடைய சன்னதி விசேஷத்தினாலேயும்‌ அந்த 
புலிக்கி ஞானம்‌ வந்து பூரூவ சென்மத்திலே னாம்‌ 
வெகு பாவம்‌ பண்ணி யித்த சென்மம்‌ வந்தது 
இனிமேயாகிலும்‌ நல்ல சென்மம்‌. வரவேணு 
மென்று சுவாமியாரே தியானம்‌ பண்ணயிடத்‌ 
திலே அப்பேர்‌ அனாதியாயிருக்கிற... 
இவ்வாறே வைணவ சமயத்தும்‌ சில புராணங்கள்‌ 
கொச்சை நடையில்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன. பாகவதம்‌, 
விஷ்ணு புராணம்‌, பத்ம புராணம்‌, பார்க்கவ புராணம்‌, 
பாரதம்‌ முதலிய பல எளிய கொச்சை நடையில்‌ எழுதப்‌ 
பெற்றுள்ளன. இவை அனைத்தும்‌ சென்ற நூற்றாண்டின்‌ 
முற்பகுதியில்‌ எழுதப்பெற்றனவேயாம்‌. இவற்றின்‌ தன்மை 
களையும்‌ கண்டு செல்லலாம்‌. 


(1) பாகவத வசனம்‌: துன்முகி-மார்கழி, 17 (1836) 


முடிவு: பிராம்மணர்கள்‌ படிச்சால்‌ பிரம ஞானி 
யாவார்கள்‌ க்ஷத்திரியரிகள்‌ படிச்சால்‌ சாம்பி 
ராச்சிய பதமடைவார்கள்‌ வைசியர்கள்‌ படிச்சால்‌ 
சகல ஓஐசுவரியவான்களாவார்கள்‌ சூத்திரர்கள்‌ 
படிச்சால்‌ சுபத்தை அடைவார்கள்‌. இது வேதாந்த 


(4) 


136 


சாரம்‌. இது வேதத்துக்குச்‌ சமானம்‌--ஐந்தாவது 
வேதம்‌ இது. இது விஷ்ணு சுப (வ) ரூபம்‌. இந்தப்‌ 
பாகவதம்‌ பதினெட்டுப்‌ புராணங்களுக்குள்ளே 
யும்‌ மெத்தப்‌ பெரியது, 
(2) பாரதவசனம்‌: ப்ரபவ-சித்திரை, 27 (1807) 
முடிவு: இப்படிக்கொத்த மகிமையையுடைய 
சிவனைச்‌ சேவிச்ச பேருக்கு நினைத்த காரியம்‌ 
ஈடேறுமலிருக்குமோவென்று ஸ்ரீ கிருஷ்ண 
பகவான்‌ சொல்லக்‌ கேட்டு, தர்மராஜா மனசிலே 
தானே அந்தத்‌ தேவருக்கு நமஸ்காரம்‌ பண்ணி 
னார்‌்‌ 
(3) விஷ்ணு புராண வசனம்‌; 


ஸ்வஸ்திஸ்ரீ விசையாற்புதைய சாலிவாகன 
சகாப்தம்‌ 1726 கலியுக காத்த 4904 பிரபவாதி 
சகாப்தம்‌ 57. இதில்‌ சொல்லாநின்ற அத்தாட்சி ஸ்ரீ 
கார்த்தி ம்‌” ௮ உ பஞ்சமி புனர்பூசம்‌ புதவாரம்‌ 
இப்படி க்கொத்த சுபதினத்தில்‌ ஸ்ரீவிஷ்ணு புராண 
வசனம்‌ எழுதி முடிந்தது முற்றும்‌, 


முடிவு: ஸ்ரீமந்‌ நாராயணனுடைய ரூபமும்‌ 
இந்தப்படி வெகு விதங்களாகப்‌ பிரகிருதபுருஷன்‌ 
ஆத்மகமாக இருக்கும்‌. இது, ஸ்ரீ விஷ்ணு புராணத்‌ 
தில்‌ ஆருமங்கிசத்தில்‌ எட்டா மத்தியாயம்‌ புராண 
மகிமை முற்றும்‌, 
பாத்ம புராணம்‌; யுவ-தை 1 (1815) 

(புதுச்சேரி நாராயண தாசன்‌ குமாரன்‌ வரதப்ப 
தாசன்‌ பாத்மோத்தர புராணம்‌ எழுதி நிறைந்தது) 

முடிவு: சவுனகாதி மகரிஷிகளே; இந்தப்பிர 
காரம்‌ வசிஷ்ட மகரிஷியினாலே சொல்லப்பட்ட 
வழாய்‌ ராஜச்ரேஷ்டனாக தீலீப மாகராசனானவன்‌ 


137 


அந்த ஆசாரியனாகிய வசிஷ்ட மகரிஷியைச்‌ சாஷ்‌ 
டாங்கமாகச்‌ சேவித்து யதா சாஸ்திரமாகப்‌ 
பூசித்து அவராலே உபதேசிக்கப்பட்ட திருமந்தி 
ரத்தை உடையவனுாட்‌.........்ரீவைகுண்டத்தை 
யடைஞ்சு சமஸ்தகல்யாண குணங்களை யுடைத்‌ 
தான பரமமான ஆனந்தத்தை யடைந்தான்‌. 

-ஸ்ரீபாத்மோத்தரம்‌ சம்பூர்ணம்‌. 
(5) பார்க்கவ புராணம்‌ பிலவ-தை, 20 (1841) 


சோமவாரம்‌ பஞ்சமி அத்த நட்சத்திரத்தில்‌ 
எழுதி நிறைவேறியது , 


முடிவு: இந்த விநாயகருடைய சரித்திரங்களைத்‌ 
திரிமூர்த்திகளாலும்‌ அளவிடக்கூடாது. சந்திரனைத்‌ 
தரித்தவராயும்‌ தும்பிக்கை யொடும்‌ கூடிய சுந்தர 
விநாயகருடைய பாதார விந்தங்களுக்குச்‌ சரணம்‌ 
சரணம்‌ அவருடைய இரண்டு பக்கங்களிலும்‌ 
எழுந்தருளியிருக்கிற சித்திபுத்திகளுடைய பாதாம்‌ 
புயங்களுக்குச்‌ சரணம்‌ சரணம்‌...சகல லோகங் 
களும்‌ இகபர பாக்கியங்களும்‌ வாழி வாழி, 


இத்தகைய புராணங்கள்‌ எத்தனையோ சென்ற நூற்‌ 
ருண்டில்‌ உரைநடையில்‌ எழுதப்பெற்றன. அவை அனைத்‌ 
தும்‌ அச்சில்‌ வந்தன என்று சொல்வதற்கில்லை, மேலும்‌ 
இத்தகைய கொச்சை மொழியில்‌ அமைந்தன எங்கோ 
நாட்டுப்புறங்களில்‌ செவிவழியாகவும்‌ ஓலைச்சுவடி வழி 
யாகவும்‌ வாழ்ந்து வந்தமை தவிர்த்து, சிறந்த புலவர்கள்‌ 
பல புராணங்களுக்கு-செய்யுள்‌ வடிவில்‌ எழுதப்பெற்ற 
புராணங்களுக்கு - உரைஎழுதினர்‌. திருவிளையாடற்‌ 
புராணம்‌, பெரிய புராணம்‌ முதலிய இன்றும்‌ வழக்கத்தில்‌ 
உள்ள சைவசமய நூல்களுக்குத்‌ தெளிந்த உரைநடை 
நூல்களும்‌ எழுதப்‌ பெற்றன. இவற்றுள்‌ ஆறுமுக நாவலர்‌ 
அவர்கள்‌ பெரிய புராணத்திற்கு எழுதியுள்ள சூசனம்‌. 
எனும்‌ விளக்கம்‌ சிறந்த நடையில்‌ அமைந்துள்ளது 

9 


'உபோற்காதம்‌' . என்ற தலைப்பில்‌ அவர்‌ 


138 


தொடக்கத்தின்‌ முதற்பகுதியை இங்கே காணலாம்‌. 


அநாதி மலமுத்த பதியாகிய பரசிவன்‌ தனக்கு 
ஓர்‌ பிரயோசனமுங்‌ குறியாது அநாதிமன்‌ பெத்த. 
ராகிய ஆன்மாக்களுக்கு மல நீக்கமும்‌ சிவத்துவ 
விளக்கமும்‌ சித்திக்கும்‌ பொருட்டு, பெருங்கருணை 
யினாலே படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்‌ 
தல்‌, அருளல்‌ என்னும்‌ பஞ்சகிருத்தியம்‌ பண்ணு 
வர்‌. அவற்றுள்‌ படைத்தலாவது, சென்மமுடைய 
பிராணிகளின்‌ சமூகமாயும்‌, போகோப யோகி 
களாகிய பரிகாரங்களோடு இயைந்ததாயும்‌, இருக்‌ 
கின்ற சகத்தை அந்தந்த நானாவித யோனிகளில்‌ 
உற்பவிப்பித்தல்‌, காத்தலாவது, தனதிச்சையாற்‌ 
றடுக்கப்பட்ட சர்வலோகத்தையும்‌, தத்தம்‌ 
விடயத்தில்‌ நியோகித்து நிறுத்துதல்‌. அழித்தா 
லாவது, சகத்தைச்‌ சகத்தியோனியில்‌ ஓடுக்கல்‌. 
மறைத்தலாவது, தத்தம்‌ வாஞ்சனைக்குத்தக்க, 
போகத்தின்‌ வழுவாதிருக்கச்‌ செய்தல்‌, அருள 
லாவது, தீக்ஷா கிருத்தியமாகிய அனுக்கிரகம்‌. 


தொடங்கிய 


- இதில்‌ வடமொழிக்கலப்பு மிக்கு இருக்கிறது. எனினும்‌ 
மேலே கண்ட கொச்சை நடைக்கும்‌இதன்‌ பீடு நடைக்கும்‌ 


உள்ள வேறுபாடு நன்கு தெரிகின்றதல்லவா? 
பற்றி:-- 

திருநீலகண்டர்‌ 

ஆறுமுக நாவலர்‌:--காமம்‌ பெரியபுராணம்‌ 


காமம்‌ 


பிறவிப்‌ பிணி தீர்ந்து உய்தற்குத்‌ தடையாய்‌ 


உள்ள காமமானது, எத்துணைப்‌ பெரியோர்களா 
லும்‌, நீக்குதற்கரிது. அது நினைப்பினும்‌, காணினும்‌ 
கேட்பினும்‌, தள்ளினும்‌, விஷமானது தலைக்‌ 
கொண்டாற்போல அத்தகைய நுண்ணறிவாள 
ருடைய அறிவையும்‌ கெடுக்கும்‌ இயல்புடையது. 


139 


அது கல்வி யறிவு ஒழுக்கங்களால்‌ ஆன்ற பெரி 
யோர்களுடைய உள்ளத்தில்‌ தலைப்படினும்‌. 
அவ்வுள்ளமானது தான்‌ செல்லத்தகும்‌ இடம்‌ இது 
எனவும்‌ செல்லத்தகாத இடம்‌ இது எனவும்‌, 
ஆராயவிடாது. அது மேலிடும்பொழுது குணமும்‌ 
குலமும்‌ ஒழுக்கமும்‌ குன்றுதலையும்‌, பழியும்‌ 
பாவமும்‌ விளைதலையும்‌ சிறிதும்‌ சிந்திக்க விடாது. 
அக்காமே கொலை, களவு, கள்ளுண்டல்‌ முதலிய 
பாபங்களுக்கெல்லாம்‌ காரணமாய்‌ உள்ளது, ஆத 
லால்‌ அக்காமமே ஆன்மாக்களை நரகங்களிலே 
எண்ணிறந்த காலம்‌ வீழ்த்தி வருத்தும்‌ பெருங்‌ 
கொடுமையுடையது. (பிரமாணம்‌ பல)...ஆதலால்‌ 
காமம்‌ மனசிலே சிறிதாயினும்‌ எழவொட்டாமல்‌ 
அடக்கவேண்டும்‌. 


ஆறுமுக நாவலால்‌ சமயம்‌ பற்றியும்‌ மொழிபற்றியும்‌ ' 
பலநூல்கள்‌ எழுதியுள்ளார்‌. அவை பயில்வோர்‌ தகுதிக்கு 
_ ஏற்ற நடையில்‌ செல்லுகின்றன.அவர்‌ பிள்ளைகளுக்கு என 
எழுதிய பால பாடத்திலிருந்து ஒரு பகுதியைக்‌ கண்டு 
மேலே செல்லலாம்‌. 


களவு: களாவது பிறருடைமையாயிருக்கும்‌ 
பொருளை அவரை வஞ்சித்துக்‌ கொள்ளுதல்‌. கள 
வினால்‌ வரும்‌ . பொருள்‌ வளர்வது போலத்‌ 
தோன்றி, தாம்‌ போம்போது பாவத்தையும்‌ 
பழியையும்‌ நிறுத்திவிட்டு, முன்னுள்ள பொருளை 
யும்‌ தருமத்தையும்‌ உடன்‌ கொண்டு போய்விடும்‌. 
களவு செய்பவர்‌, அப்பொழுது :யாவராயினும்‌ 
காண்பரோ அடிப்பரோ கைகால்களைக்‌ குறைப்‌ 
பரோ” என்றும்‌, பின்பும்‌,'இராசா அறிந்து தண்டிப்‌ 
பானோ' என்றும்‌ பயந்து பயந்து மனந்திடுக்குறு 
தலின்‌, எந்நாளும்‌ மனத்துயரமே உடையவரா 
வர்‌. அறியாமையினாலே களவு அப்போது இனிது 
போலத்‌ தோன்றினும்‌, பின்பு தொலையாத 
துயரத்தையே கொடுக்கும்‌. 


140 


இவ்வாறு ஆறுமுக நாவலர்‌ பல்வேறு துறைகளிலும்‌ 
உரைநடையை வளர்த்துள்ளார்‌. அவர்தம்‌ இலக்கணம்‌, 
தர்க்கம்‌ முதலியனபற்றிய உரைநடையைப்‌ பின்பு காண 
லாம்‌. 


சென்ற நூற்றாண்டில்‌ வாழ்ந்த சமயத்‌ தலைவருள்‌ 
சிறந்தவராகப்‌ போற்றப்‌ படுகின்றவர்‌ சிதம்பரம்‌: 
இராமலிங்க அடிகளார்‌ ஆவர்‌. அவர்‌ உரைதடை சிறந்த. 
தென்பதைச்‌ சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களே கூறி 
யுள்ளனர்‌. ஒருவர்‌ (கிறித்தவர்‌) கூறியதை முந்திய பேச்‌ 
சில்‌ கண்டோம்‌. அவர்‌ சாதி, சமய வேறுபாடுகளை நீக்க. 
வேண்டும்‌ என்ற அடிப்படை நெறியில்‌ சமரசசன்மார்க்கங்‌. 
கண்டவர்‌. அவர்‌ எழுதியவை பெரும்பாலும்‌ பாடல்களே 
அவை ஆறு திருமுறைகளாக வகுக்கப்பெற்றன . 
அவையன்றிப்‌ பல கட்டுரைகள்‌ உரைநடையிலும்‌ எழுதி 
யுள்ளார்‌. அவர்‌ பல அன்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள்‌ 
இலக்கியங்களேயாகத்‌ தொகுக்கப்பெற்றுள்ளன, அவர்‌ 
தம்‌ உரைநடைப்‌ பகுதியில்‌ ஓழிவிலொடுக்கப்‌ பகுதி: 
சிறந்தாகும்‌. அதில்‌ ஒரு பகுதியைக்‌ காணலாம்‌. 

வள்‌ எல்‌--என்னும்‌ பெயர்‌: 


.. சசிரியர்க்குத்‌ தாம்‌ முன்னிருந்த கிரியாகாரிய 

நிலைக்கண்‌ அவ்வாசாரிய மரபின்‌ வழித்தாய்‌ வந்த 
காரண வபிடேகச்‌ சிறப்புப்‌ பெயரென்க, 
அல்லதூஉம்‌. பின்னர்‌ ஞானாசிரிய நிலைக்கண்‌ 
தமதருண்‌ ஞான நோக்கானியைந்த கண்ணு 
டைய வென்னாங்‌ காரண விசேடண மேற்‌ 
கொண்டு நின்ற இவ்வள்ள லென்னும்‌--பெயர்‌ 
ஈண்டவ்‌ விசேடணமிசை யெச்சநிலையி னிற்ப 
நின்‌ றதெனிலும்‌ அமையுமென்க, 


இஃது, வினை, பண்பு முதலியவடுத்த தொகை 
நிலைச்‌ சொற்றொடராகாது, தொகா நிலையாய்த்‌. 
தனைத்தொடர்பயனிலையண்‌ மைப்பொருளுணர்ச்சி 
யிடையிட்டு நிற்கத்‌ தான்‌ செயயுண்‌ முதற்கண்‌ 


141 


தனித்திருந்தமையின்‌ ஆற்றலின்றாலோவெனின்‌, 
அற்றன்று--கொடைமடங்குறித்த குணங்காரண 
மாக. வந்த இவ்வள்ளலென்னும்‌ பெயர்‌ தன்னு 
றுப்புகளுட்‌ கொடை, குணம்‌, புகழழகு, வள 
மென்னு நால்வகை குறித்த பல்பொருட்‌ பகுதி 
யாய வண்மையென்னு முதலுறுப்பான்‌ ஆசிரியர்க்‌ 
குளவாய அக்கொடை முதலிய அருட்குணங் 
களைக்‌ குறிப்பிற்‌ புலப்பட விரித்தலிற்‌ பொருளாற்‌ 
றல்‌ உண்டென்க. அல்லதூஉம்‌, இப்பெயர்‌ உயர்‌ 
பொருட்கிடனாய்‌, உடனிலைக்‌ கூட்டாய்‌ ஒரு நெறி 
யசைந்தாய்‌, ஓரினந்‌ தழுவிப்‌ பல்வகைக்‌ குறிப்‌ 
பிற்‌ படர்ந்து முற்றியைபு வண்ணப்‌ பெருஞ்‌ 
சொல்லாக நிற்றலிற்‌ சொல்லாற்றலும்‌ உண்‌ 
டென்க. ஆயின்‌ இவ்வாசிரியர்‌ பெயர்‌ இச்செய்யு 
ளின்‌ இடைகடைகளின்‌ ஒன்றினிறுத்தாது முத 
லடி முதற்சீரெதுகைத்‌ தொடைக்‌ கணிறுத்ததிற்‌ 
குறித்த தியாதோவெனின்‌ :--ஒன்றிரண்டெனக்‌ 
கொண்டுறு மறையாகம நன்றிரு முடிபினடுநிலை 
நாடா அய்ம்புலம்‌ பெறு தத்துவ நியதியிற்‌ 
போந்து, உண்மலந்தெழுமறிஞர்‌ வாழ்த்திப்‌ பர 
வும்‌ ஆசிரியர்‌ சன்மார்க்க முதலிய மார்க்க நான்‌ 
கனுட்‌ டலைமையிற்லைமையாய வுத்தம -சன்மார்க்‌ 
கத்தின ரென்பது குறித்த தென்க, இங்ஙனம்‌ 
உத்தம சன்மார்க்கத்தினரென்பதை யாசிரியர்‌ 
கூறிய ':இதுவென்ற தெல்லாம்‌ பொய்‌ யென்றான்‌” 
என்னுந்‌ திருவெண்பாவாற்‌ காண்க, இஃதின்னும்‌ 
விரிக்கிற்‌ பெருகும்‌. 


(திருவருட்பா, முதல்‌ ஐந்து திருமுறைகள்‌-சன்‌ 
மார்க்க சங்க வெளியீடு-பக்‌. 125, 126) 
வள்ளலார்‌:-- சத்தியச்‌ சிறு விண்ணப்பம்‌ 


எனது விருப்ப முயற்சி இங்ஙனமாக, 
அவத்தைக ளெல்லாவற்றையும்‌ நீக்கி, இத்‌ 


142 


தேகத்தை நித்திய தேகமாக்கி, எக்காலத்தும்‌ 
அழியாத பேரின்ப சித்திப்‌ பெருவாழ்வைப்பெற்று 
வாழ்தல்‌ எதனாற்‌ பெறுதல்‌ கூடிமென்று அறியத்‌ 
தொடங்கிய தருணத்து, வேறு எந்த வழியாலும்‌ 
பெறுதல்‌ கூடாது, எல்லாமுடைய கடவுளது திரு 
வருட்‌ சுதந்திரம்‌ ஒன்றாலே பெறுதல்‌ கூடுமென்று 
தேவரீர்‌ திருவருளால்‌ அறிவிக்க உள்ளபடி அறிந்‌ 
தேன்‌. பின்னர்‌, திருவருள்‌ சுதந்திரம்‌ நமக்கு எந்த 
வழியாற்‌ கிடைக்குமென்று அறியத்‌ தொடங்கிய 
தருணத்து, எனது”, யான்‌? என்னும்‌ தேக சுதந்‌ 
திரம்‌, போக சுதந்திரம்‌, ஜீவ சுதந்திரம்‌ என்ற- 
மூவகைச்‌ சுதந்திரங்களும்‌ நீக்கியவிடத்தே. 
கிடைக்குமென்று தேவரீர்‌ திருவருளால்‌ அறிவிக்க 
உள்ளபடி யறிந்தேன்‌. ஆகலில்‌, எனது சுதந்திர 
மாகக்‌ கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும்‌, 
போக சுதந்திரத்தையும்‌, ஜீவ சுதந்திரத்தையும்‌ 
தேவரீர்‌ திருவருட்கே சர்வசுதந்திரமாகக்‌ 
கொடுத்துவிட்டேன்‌. 


அடிகளார்‌ பலருக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதினமை அறிந்‌ 
தோம்‌. அப்படியே அடிகளாருக்குப்‌ பலரும்‌ கடிதம்‌ எழுதி 
யுள்ளனர்‌. அவர்தம்‌ நடைகளுள்ளும்‌ ஓரிரண்டு காணல்‌ 
ஏற்புடைத்து ஆதலால்‌ அடிகளார்‌ தொடர்புடைய இரு 
கடிதங்களின்‌ படிகளைக்‌ கீழே தருகிறேன்‌. 
திருமுகம்‌ 


சுவாமிகளுக்கு வந்தனம்‌ 
பக்‌--91 


தங்கட்குத்‌ தற்காலம்‌ நேரிட்டிருக்கிற ஆபத்‌ 
தைக்‌ குறித்து அஞ்சவேண்டாம்‌, அஞ்சவேண்‌ 
டாம்‌. இந்த ஆபத்தால்‌ தேக ஆனி நேரிடாது. 
கால பேதத்தால்‌ நேரிடினும்‌ .நான்‌ தங்களை எவ்‌ 
விதத்தாலாயினும்‌ திருவருள்‌ வல்லபத்தைக்‌ 
-கொண்டு திரும்பவும்‌ பார்ப்பேன்‌: பேசிக்களிப்‌ 


143: 


பேன்‌. இது சத்தியம்‌. இந்த வார்த்தை யென்‌ 
வார்த்தையன்று, திருச்சிற்றம்பல முடையார்‌ செல்‌ 
வப்‌ பிள்ளை வார்த்தை. தேகத்திற்கு ஆனி வருவ 
தாகக்‌ கண்டாலும்‌ அஞ்ச வேண்டாம்‌. வந்தால்‌ 
வரட்டும்‌. திரும்பவும்‌ உடனே மிகுந்த விரைவில்‌ 
என்னைப்‌ பார்த்து பேசிக்‌ களிப்பீர்கள்‌. திருவரு 
ளாணையிது. சற்றுங்‌ கலங்க வேண்டாம்‌... திருச்‌ 
சிற்றம்பலம்‌, 


“இது புதுச்சேரி சுவாமிகள்‌ சமாதி திருக்‌ 
கோயில்‌ புகுமுன்னர்‌ சந்நிதானத்திற்கு விண்ணப்‌ 
பித்துக்‌ கொண்டற்குப்‌ பதில்‌ திருமுகக்‌ குறிப்பு”, 
( அடிகளாருடையது. ) 

பக்‌--120 


ஐயாவிற்கு அன்பர்‌ கடிதம்‌, 
கடிதம்‌-6. 


அன்புந்‌ தயையு முடைய அய்யா அவர்கட்‌ 
கனத்தானந்த வந்தன முற்றெழுதிக்‌ கொண்ட 
தியாதெனின்‌, 


அவிடத்திய ௬பயோக கே்ஷேமாதி சுபத்தை 

அடிக்கடி கேழ்க்க ஆவலுள்ளவனாக _யிருக்‌ 

கிறேன்‌. நீங்களனுப்பிய கடிதமும்‌ ரூபாயும்‌ வந்து 

சேர்ந்து அதிலுள்ள மிச்ச ரூ. ௫௯-யும்‌ அனுப்பித்‌ 

_ திருக்கிறேன்‌. யென்னாலாக வேண்டியவைகளுக் 
குக்‌ குத்தரவாக பலவாறு பிரார்த்திக்கின்றனன்‌. 


ஸ்ரீ. வேலு முதலியாருக்கும்‌ ஈ-ஸ்ரீ, நாயினா 
ரெட்டியாருக்குந்‌ தங்கள்‌ கடிதத்தைக்‌ காண்பித்‌ 
தேன்‌. ஈ-ஸ்ரீ வேலு முதலியார்‌ நாளைய தினம்‌ 
காலமே பிராயாணப்பட்டுப்‌ போரார்கள்‌. நானும்‌ 
ரெட்டியாரும்‌ திண்டிவனம்‌ வரையில்‌ போய்‌ வழி 
விட்டுவிட்டு வருகிறோம்‌. யெனக்கு வேண்டிய 


144 


புத்திமதிகள்‌ அடிக்கடி தெரிவித்தனுக்கிரகிக்கும்‌ 
படி தங்களுபய சரணார விந்தங்களை அஷ்டாங்க 
பஞ்சாங்க யோகாங்கமாய்‌ பிரார்த்திக்கின்‌ றனன்‌. 


இப்படிக்கு, 
பிரபவ ஷி தொண்டன்‌, 
ஆடி ௩ ௨ கி, துரைசாமி, 


(புதுவை ஸ்ரீ துரைசாமி அவர்கள்‌ எழுதியது) 


இவை கூடலூரில்‌ மகாகனம்‌ பொருந்திய 
அய்யா அவர்கள்‌ சமுகத்துக்குக்‌ கொடுப்பது (திரு 
வருட்பா-பாலகிருஷ்ணப்பிள்ளையவர்கள்‌ பதிப்பு.) 


சென்ற நூற்றாண்டின்‌ ஆறுமுக நாவலரிடமும்‌ வேறு 
சிலரிடமும்‌ தமிழ்‌ கற்ற யாழ்ப்பாணம்‌ சபாபதி நாவலர்‌ 
என்பார்‌ சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியிலே (1899) “திரா 
விடப்‌ பிரகாசிகை” என்ற இதழை வெளியிட்டுள்ளனர்‌. 
அவர்‌ முன்னர்‌ வாழ்ந்து, தமிழ்‌ உரைநடையை வளம்படுத்‌ 
திய சிவஞான முனிவருடைய நூல்களைத்‌ தொகுத்துள்ளார்‌. 
அத்தொகுப்பின்‌ முன்‌ 'வரலாறு' என்ற தலைப்பில்‌ அவர்‌ 
தம்‌ விளக்கம்‌ உள்ளது. அவர்‌ உரைநடைக்கும்‌ அது 
சான்றாகலா மன்றோ? 


இனி, இவ்வகச்‌ சமய முதலிய வனைத்திற்கும்‌ 
மேலாய்‌ விளக்கமுற்று, அவையெல்லாந்‌ தன்கண்‌ 
ஏகதேசமாய்‌ அடங்கக்கொண்டு நிற்பது சித்‌ 
தாந்த சைவம்‌. அது வேதாகம மிரண்டாலுந்‌ தலை 
யான சன்மார்க்கமென்றெடுத்துப்‌ புகழப்படுஞ்‌ 
சுத்தாத்‌ துவித சித்தாந்த சமயம்‌, இனித்‌ தமிழின்‌ 
கண்‌ அப்பொருள்‌ போதிக்கும்‌ உண்மை நூல்‌ 
கள்‌, தமிழ்‌ வேதமாகிய திருமுறைகளும்‌, திருக்‌ 
குறளும்‌, சிவஞான போதம்‌, சிவஞான சித்தி, சிவப்‌ 
பிரகாச முதலிய சித்தாந்த சாத்திரங்களுமாகும்‌. 


145 


இனி, ஞானப்பிரகாச முனிவர்‌, தமக்கபிமத 
மான சிவசமய வாதந்‌ தமிழின்கட்‌ கூறல்‌ வேண்‌ 
டினாராயின்‌ வடமொழிக்கட்‌ பிரமாண தீபிகை, 
சித்தாந்த சிகாமணி முதலிய கிரந்தங்களால்‌, அது 
கூறிவைத்தாற்‌ போலத்‌, தமிழின்கண்‌ புது நூல்‌ 
களால்‌ கூறிவைத்துப்‌ போதலே, அவர்‌ தமக்கு 
முறையாம்‌; இனி அவ்வாறு செய்யாது, நால்‌ 
வகைச்‌ சமயங்களுக்கும்‌ மேன்முறையாய்ப்‌ பிர 
சித்தியுற்று விளங்கும்‌ சித்தாந்த சைவ நூலாகிய 
சிவஞான சித்தியை, அலைத்திடர்ப்படுத்து அங்‌ 
ஙனந்‌ தம்‌ மதப்‌ பிரசாரஞ்‌ செய்தது அவர்க்குச்‌ 
சால்பாகாமையறிக, 


திராவிடப்‌ பிரகாசிகை இதழ்‌. 


இச்‌ சபாபதி நாவலர்‌ சித்தாந்த மரபு கண்டன கண்ட 
னம்‌, வைரக்குப்பாயம்‌, சிவசமய வாத உரை மறுப்பு 
முதலிய சமயக்‌ கண்டன நூல்களைச்‌ சிதம்பரத்திலிருந்து 
வெளியிட்டுள்ளார்‌. 


தர்க்கம்‌ 


சென்ற நூற்றாண்டில்‌ சைவத்‌ தூண்களாக நின்ற 
அறிஞர்‌ பலர்‌, அவருள்‌ பலராலும்‌ சிறந்தவராகப்‌ போற்‌ 
றப்பெற்றவர்‌ “வைதீக சைவ சித்தாந்த சண் டமாருதம்‌” 
என்று சிறப்புப்‌ பெயர்‌ பெற்ற ளை சோமசுந்தர நாயகர்‌ 
அவர்கள்‌. அவரும்‌ அவர்‌ மாணவர்‌ எனத்‌ தம்மைப்‌ 
பெருமையோடு கூறிக்கொள்பவருள்‌ சிலரும்‌ தமிழ்‌ உரை 
நடையில்‌ சைவ சமயம்‌ பற்றி நல்ல நூல்கள்‌ எழுதி 
யுள்ளனர்‌. சைவ சமயத்தை மறுப்பாருக்குப்‌ பதிலாக 
தர்க்க முறையிலும்‌ பல உரைகள்‌ அவர்களால்‌ “எழுதப்‌ 
பெற்றன. பிற மதங்களைக்‌ குறை கூறும்‌ வகையிலும்‌ 
மற்றும்‌ பல நூல்களும்‌ வெளிவந்துள்ளன. சென்ற நூற்‌ 
ருண்டில்‌ சமயக்‌ கண்டனங்களும்‌ மறுப்பு நூல்கள்‌ பலவும்‌ 
வெளிவந்துள்ளன. அவற்றுள்‌ ஒருவரை ஒருவர்‌ வன்மை 


[46 


யாகவும்‌ தாக்குகின்றனர்‌. வைரக்குப்பாயம்‌, குதர்க்கவிபஞ்‌ 
சனி, கண்டனம்‌, கண்டன கண்டனம்‌ என்ற வகையில்‌ 
பல உள்ளன. முதலாவதாகத்‌ தர்க்கம்‌ அல்லது அளவை 
யைப்‌ பற்றிய குறிப்பினைக்‌ காண்‌ போம்‌. 


சித்தியார்‌ 
அளவை தருக்கம்‌ (10216) 

அளவை என்பது அளந்தறியப்படுவது: 
அஃ்து எவ்வாறாம்‌? எனின்‌, உலகத்து பதார்த்‌ 
தங்களை எண்ணல்‌, எடுத்தல்‌, முகத்தல்‌, நீட்டல்‌ 
என்னும்‌ நால்வகை அளவினால்‌ அளந்தறியு மாறு 
போல, பதி முதலிய பொருள்களைப்‌ பக்குவான்‌ 
மாக்கட்கு அளந்து அறிவிக்கையின்‌ பொருட்டு 
அளவைப்‌ பிரமாணங்களை முதற்கண்‌ கூறியது 
என அறிக, 


ஒரு விளக்கம்‌ 

இதனால்‌ சொல்லியது தோற்பாவையையும்‌, 
மரப்‌ பாவையையும்‌, தேரினையையும்‌ இவை 
யிற்றை இயக்குகின்றவன்‌ வேருய்‌ நின்று இயக்கு 
கின்ற முறைமை போலவும்‌, பல கோலங்களைச்‌ 
சமைத்து அந்தந்தக்‌ கோலம்‌ தானாய்‌ நின்று ஆடு 
கிற கூத்தாடி முறைமை போலவும்‌, பந்திக்கப்‌ 
பட்ட காயத்தை ஆன்மா நின்று ஆட்டுகிற தன்‌ 

மையும்‌ என்னும்‌ முறைமையும்‌ அறிவித்தது. 

சிவஞான்‌ சித்தி-இலக்‌-சூத்‌-4 
அதி-2, பக்‌-685. 


சோமசுந்தர நாயகருடைய மாணவர்‌ பலர்‌. அவருள்‌ 
ஒருவராகச்‌ சிறந்தவர்‌ மறைமலை அடிகளார்‌. அவர்‌ ௮க்‌ 
காலத்தில்‌ “நாகப்பட்டினம்‌ வேதாசலம்பிள்ளை' என வழங்‌ 
கப்பெற்றார்‌. அவர்‌ “துகளறு போதம்‌: என்னும்‌ சித்தாந்த 
நூலுக்கு உரை செய்துள்ளனர்‌. அதன்‌ முூகவுரையையும்‌ 
(1698) அவரைப்‌ போன்றே மற்றொரு மாணவராகிய 


147 


பச்சையப்ப .நாயகர்‌ அவர்களது 'பரதத்துவப்‌ பிரகாசிகை” 
யின்‌ முன்னுரையையும்‌ காணலாம்‌, 
சித்தாந்த ஞான போதம்‌: துகளறு போதம்‌-- 
மூலமும்‌-௨உரையும்‌ 
.... மூலம்‌ அருளிச்‌ செய்தவர்‌ சீகாழிச்‌ சிற்றம்பல 
நாடிகள்‌, இதற்கு 'வைதிக சைவ சித்தாந்த சண்ட 
மாருதம்‌” ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர நாயகரவர்களது 
மாணவரும்‌, சென்னைக்‌ கிறிஸ்டியன்‌ காலீஜ்‌ 
தமிழ்ப்‌ பண்டிதரும்‌ ஆகிய நாகப்பட்டினம்‌ 
வேதாசலம்‌ பிள்ளையவர்களால்‌ புத்துரை செய்யப்‌ 
பட்டு, மதராஸ்‌ ரிப்பன்‌ பிரஸில்‌ வெளியீடப்‌ 
பட்டது. 1898, 


முகவுரை 
துகளறுபோத மெனப்‌ பெயரிய இவ்வரிய: 
சித்தாந்த நூலை ஆக்கியோர்‌ சீகாழிச்‌ சிற்றம்பல 
நாடிகள்‌ என்று பெரியோர்‌ கூறுகின்றனர்‌. மெய்‌ 
கண்ட நூல்களின்‌ கருத்தையேயிந்நூல்‌ விரிக்க. 
வந்ததென்பது பாயிரத்தா லறியக்‌ கிடக்கின்றது. 
சிவஞானபோத முதலிய வுண்மை நூல்களில்‌ 
அரிதினுணர்தற்‌ பாலனவாய்க்‌ கிடந்த அருங்‌ 
கருத்துக்கள்‌ இந்நூலில்‌ வெள்ளிடைமலை போலத்‌ 
தெளிவுற விளக்கப்பட்டிருக்கின்றன. அஃதன்றி 
யும்‌, சைவ சித்தாந்த நூல்களை யுளங்கொளப்‌ 
பயிலுவதற்குத்‌ தொடங்குமுன்‌ இந்நூலிற்‌ பயிற்சி 
சிறிதிருக்குமேல்‌ அது மிகவும்‌ பயன்படும்‌. சைவ. 
சித்தாந்தத்தில்‌ இன்றியமையாதனவா யறிந்து 
கோடற்குரிய பொருள்களெல்லா மிதிற்‌ செறிந்‌. 
திருக்கின்றன. தத்துவங்களி னியல்பெல்லாந்‌. 
தெளிவாகவும்‌ விரிவாகவும்‌ உரைக்கப்பட்டிருத்த. 
லல்லாமலும்‌, முத்திக்கணிகழும்‌ பல்வேறு நிலை 
களையு மவற்றையெல்லாங்‌ கழித்து முடிவினெய்‌ 
தும்‌ நிலையையும்‌ .ஏனை நூல்களிற்‌ போற்சுருங்க 


148 


வுரைக்காது விரிவுறத்‌ தெளிவிக்கும்‌ .பெற்றிய 
தெனின்‌, இந்நூற்‌ பெருமை யளவிட்டுரைக்கும்‌ 
வரம்பினதாமோ? 


பரதத்வப்‌ பிரகாசிகை 


இ்து “வைதிக சைவசித்தாந்த சண்ட 
மாருதம்‌” ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர நாயகரவர்களது 
அடியவர்களது அடியவர்‌ திருக்கூட்டத்தவருள்‌ 
ஒருவராகிய சி, பச்சையப்ப நாயகரவர்களால்‌ 
வெளியிடப்பட்டது. 


முகவுரை: நிகழும்‌ ஜய ஜி ஆனி மீ” 15உயில்‌ 
நாமக்கார ரெட்டியாரொருவர்‌ சிறிய பிரகடந 
மொன்று வெளியிட்டனர்‌. அதில்‌ கிளியனூரில்‌ 
ஏகாங்கி யென்பவரைக்‌ கொண்டு டை மீ” 26உயில்‌ 
ஒரு பிரசங்கஞ்‌ செய்விப்பதாகவும்‌, அந்தப்‌ பிர 
சங்கத்தில்‌ “நாராயணனே ஜகத்காரண வஸ்து 
வென்றும்‌, சிவனுக்கு எவ்வழியாலும்‌ பரத்துவ 
மில்லை யென்றும்‌, அச்சிவன்‌ சீவகோடியிலொருவ 
ரென்றும்‌, தபசிகளிற்‌ சிறந்தவரென்றும்‌'” அவ்வே 
காங்கியைக்‌ கொண்டு தாபிக்கம்‌ போவதாகவுந்‌ 
தெரிவித்தனர்‌. அவ்வளவேயன்றி டீ தேதியில்‌ 
அவ்வாறு செய்விக்க அவருக்குத்‌ தெய்வந்‌ துணை 
செய்யாமற்‌ போயிற்று. ஏனெனின்‌, அவர்‌ கிளிய 
னூரில்‌ சிவநிந்தை செய்விக்தத்‌ துணிந்த பயன்‌ 
அவ்வூரில்‌ தீப்பிடித்த தென்க, அவரெண்ணிய 
வெண்ணத்துக்கே தீங்கு விளைந்ததாயின்‌, அத்‌ 
தீய வெண்ணம்‌ முற்றுப்பெற்றீருந்தால்‌ பின்னர்‌ 
நடக்கும்‌ ஸம்பவத்திற்குக்‌ கேட்கவேண்டுமா? 
ஊரார்‌ செய்த புண்ணிய பலத்தால்‌ ஏகாங்கினது 
அஸப்யமொன்றும்‌ அங்கு நடவாமற்‌ போயிற்று 
நிற்க. 


இந்த ரெட்டியார்‌ தேடிக்‌ கொண்ட ஏகாங்கி 
யென்பார்‌ வீண்‌ புரளி செய்து பதுங்குவதே 


149 


நிலைமையாகவுடையவர்‌. சைவர்களை ஏகாங்கி 
வென்றொரென்று ரெட்டியாரும்‌, அவ்வேகாங்கி 
சைவர்‌ முன்னிற்கவுந்‌ திறமற்றவரென்று யாமும்‌ 
பேசுவதிற்‌ பயனில்லை, எதிரியினது சித்தாந்தத்‌ 
தைப்‌ பத்திரிகை வாயிலாக நிறுத்துவதே 
அழகாம்‌...... 


சூளை சோமசுந்தர நாயகர்‌ அவர்கள்‌ எழுதிய சமயதர்க்க 
நூல்கள்‌ பல. அவற்றுள்‌ ஒருசிலவற்றை ஈண்டே குறித்தல்‌ 
நலமாகும்‌. 1. சுக்லாம்‌ பரதர சுலோக விசாரம்‌. 2. சிவ 
தத்வ சிந்தாமணி, 3. சிவபாரம்யப்‌ பிரதரிசிநி, 4, சமரச 
ஞானதீபம்‌, 3. ஆபாச ஞான நிரோதம்‌, 6. ஸ்ரீசேக்கிழார்‌ 
திருவாக்குண்மை': 7. ஆர்சார்யப்‌ பிரபாவம்‌, 8. சித்தாந்த 
சேகரம்‌, 9, சிவாதித்ய ரத்னாவளி, 10. பிரஹ்மதத்வ 
நிரூபணம்‌, 11]. சித்தாந்த ரத்நாகரம்‌--பிரம்ம வித்யா 
விகற்ப நிரசநம்‌ முதலிய பல நூல்களை அவர்‌ இயற்றி 
யுள்ளார்‌. அவருடைய சித்தாந்த ரத்நாகரம்‌: என்ற 
நூலிலிருந்து ஒரு பகுதியைக்‌ காண்போம்‌ (1881), 


சித்தாந்தம்‌ மூடிவு எனும்‌ பொருள்படும்‌. 
எனவே தனக்குமேல்‌ ஒரு கொள்கையற்றது. இம்‌ 
முடிபு பெறப்பட்ட முடிபேமுடிபெனவும்‌, அதுவே 
சித்தாந்தம்‌ எனவும்‌ பெறப்பட்டது, ஆகவே இது 
ஆகம முடிபு' எனப்படும்‌.வேதம்சிவபெருமானால்‌ 
சொல்லப்பட்டது.வேதமே சிவாகமம்‌. சிவம்‌ சகல 
கேவலங்களிற்‌ றோயாத நின்மலப்‌ பொருள்‌. அச்‌ 
சிவத்துக்கு வேறாகியஆன்மா அதனை அநுபவித்தற்‌ 
குரியது. சிவனைப்போல்‌ ஆன்மாவும்‌ பிரகாசன 
மாய்‌ விளங்குவதால்‌ சிவன்‌ அருளைத்‌ தர ஆன்மா 
அதனைப்‌ பெறவும்‌ இடம்‌ பெறாது. ஆன்மா மலத்‌ 
தாற்‌ பந்திக்கப்பட்டு அதுவாயொழிதலால்‌ சிவத்‌ 
தினருளைப்‌ பெற்று இயங்கும்‌ தன்மை வாய்ந்தது, 
ஆன்‌ மாவைச்‌ சித்தசித்து எனச்‌ சிவாகமம்‌ கூறும்‌; 
சதசத்து என்றும்‌ கூறும்‌. 


150 


இவ்வாறே காஞ்சிபுரம்‌ சபாபதி முதலியார்‌ ' முதலிய 
பலர்‌ சைவ.சமய நெறிபற்றி விளச்கமான நூல்களை உரை 
நடையில்‌ எழுதியுள்ளனர்‌. அவை அனைத்தையும்‌ ஈண்டுக்‌ 
குறித்தால்‌ அளவிலாது பெருகுமாதலின்‌ இந்த அளவோடு 
இதை நிறுத்தி, இவர்களே பிறசமயத்தாரோடு மாறுபட்டும்‌ 
பிற நெறியாளர்‌ சைவத்தைப்‌ பழித்த முறைகளை மறுத்தும்‌, 
தர்க்க நெறியிலும்‌ எழுதிய நூல்களுள்‌ சில கண்டு 
அமையலாம்‌. ப 

சோமசுந்தர நாயகர்‌ பற்றியும்‌ அவர்தம்‌ புலமை 
பற்றியும்‌ அவருடைய மாணவரும்‌ நமக்கெல்லாம்‌ அறிமுக 
மானவருமான மறைமலையடிகள்‌ 1900 இல்‌ எழுதிய சோம 
சுந்தரக்‌ காஞ்சியாக்கத்தின்‌ முன்னுரையால்‌ நாட்டில்‌ 
இருந்த சமயமாறுபட்டு நிலையும்‌ தர்க்க முறையும்‌ நன்கு 
புலனாகும்‌. 


சோமசுந்தரக்‌ காஞ்சியாக்கம்‌; 
முதற்பதிப்பின்‌ முகவுரை; 


எமக்குச்‌ சுத்தாத்துவித வைதிக சைவ 
சித்தாந்த நாற்‌ பொருள்‌ செவியறிவுறுத்தி இத்‌ 
தென்னாடு முழுவதூஉம்‌ அச்சித்தாந்த சைவப்‌ 
பொருண்மரபெல்லாம்‌ வகுத்தெடுத்துக்கொண்டு 
உபந்நியாசங்களாலும்‌ நூற்களாலும்‌ பலகாற்‌ 
பலரு முய்யுமாறு விளங்கக்‌ காட்டி ஓர்‌ அரியேறு 
போல்‌ யாண்டும்‌ நிகரற்றுலாவிய எங்குரவர்‌ 
“சைவசித்தாந்த சண்டமாருதம்‌” ஸ்ரீலஸ்ரீ சோம 
சுந்தர நாயக வள்ளல்‌ சிவசாயுச்சியமுற்ற ஞான்று 
அப்பெருந்தகையார்‌ பிரிவாற்றுது எம்மிடை 
நிகழ்ந்த கையறவு தெரித்து யாமியற்றிய (சோம 
சுந்தரக்‌ காஞ்சி'யின்‌ மேல்‌ஒருசில போலிப்புலவன்‌ 
மார்‌ வழுவளைந்த போலி மறுப்பொன்று வெளி 
யிட்டனராக, மற்றதனைக்‌ கண்ட எம்மாணாக்கர்‌ 
ஒருவர்‌ அப்புலவர்க்குப்‌ பொய்யறிவு களைந்து 
பொருளியன்‌ மெய்யறிவுகொளுத்தன்‌ வேண்டியும்‌ 


151 


அப்பொருளறிவின்‌ மாட்சி தெரித்தல்‌ வேண்டியும்‌ 
தர்க்க நூலியைபும்‌ பிரமாண நுட்பங்களு மிடை 
யிடையே கொளுவியொரு கோவைப்‌ படுத்துத்‌ 
தமதுமேற்கோளினிதுவிளங்கவெழுதிய அரியதோ 
ரெதிர்‌ மறுப்பினை (நாகை நீலலோசனி' பிரபஞ்ச” 
மித்திரன்‌”, “தமிழ்ப்‌ பிரதிநிதி; மூதலிய பிரபல 
சஞ்சிகைகளிற்‌ பிரசுரித்தனர்‌. அவ்வெதிர்‌ மறுப்பு 
நியாய நெறிதழீஇ யுரங்‌ கொண்டுலாவுதலி 
னதனைக்‌ கண்ட அப்புலவர்மார்‌ அவ்வெதிர்‌ மறுப்‌ 
பான்‌ மேல்மறுப்‌ பொன்றெழுதினரெனவும்‌ அம்‌ 
மறுப்புப்‌ பிரமாணப்‌ பொருள்‌ காட்டி நிறுவ 
லாற்றாது பிறிது மொழிதல்‌' என்னுந்‌ தோல்‌ 
வித்தானத்‌ தோடியைந்து இகழுரை நிரம்ப 
நிகழ்த்தி மறுபட்ட தெனவும்‌ எம்‌ நண்பர்‌ 
பலரோ டியாமொருங்கிருந்த வழி நம்மெதிரில்‌ 
தமிழ்ப்‌ பிரதிநிதிப்‌* பத்திராதிபர்‌ கூறினாராயினும்‌ 
அப்போலி மறுப்புரை தானும்‌ இதுகாறும்‌ புறம்‌ 
போந்திலாமையின்‌, அவர்‌ வெருட்டுரையை ஒரு 
பொருட்படுத்துவா மல்லே மென்றொழிக. 


இத்தகைய வாதங்களும்‌ தர்க்க நெறிகளும்‌ பதினெட்‌ 
டாம்‌ நூற்றாண்டிலேயே உண்டாகி வளர்ந்துள்ளமைகாண்‌ 
கின்றோம்‌. சித்தாந்த மரபு கண்டன கண்டனம்‌" என்ற 
நூலில்‌ சிவஞான முனிவர்‌, சித்தாந்த மரபினைப்‌ பழிப்‌ 
பாரைக்‌ கண்டித்துள்ளார்‌. 


'வினயாவது அனாதியிலே ஆணவமலத்‌ 
தினாலே ஆன்மாவுக்குக்‌ கன்மத்திலுளதாம்‌ விருப்‌ 
பமென்றார்‌' என்றீர்‌. அவ்வாறீண்டு யாருமில்லை. 
எவரோ குழறுபடையாக எழுதிவைத்த தொன்ற 
னைக்‌ கைப்பற்றிக்‌ குற்றங்கூறப்‌ புகுந்தீர்‌. 'பொய்‌ 
யர்குப்‌ பொய்யாய பொய்யினான்‌' என்றதுபோல 
நும்‌ அறிவின்‌ குழறுபடைக்கேற்பவே அதுவும்‌ 
குழறுபடையாய்‌ நுமக்கு வந்து வாய்த்தது. அன்‌ 


152 


றேல்‌ நீர்‌ கூறுவது மவ்வாறே பொருள்படுமா 
லெனின்‌, மயக்கவறிவுடையார்க்கு அவ்வாறு 
பொருள்படும்‌. யாம்‌ வேறெனக்‌ கொண்டவதனை, 
'மூன்று குற்ற மூன்று குண மூன்று மல மூன்ற 
வத்தை--யேன்று நின்று செய்யும்‌ இருவினை: 
ஆகலின்‌, அவ்வினையினியல்‌ பறிதற்கு நீர்‌ யார்‌? 
“இருவினை பாசமும்‌ மலக்க லார்த்தபின்‌ ” என்றற்‌ 
றரொடக்கத்துச்‌ சுருதிகளைக்‌ கேட்க மறந்தீர்‌ 
போலும்‌ (பக்‌. 40) 


என்று அவர்‌ நாகரிகமாக எதிர்ப்பாரை மறுத்துள்‌ 
ளமை காண்கின்றோம்‌. சோமசுந்தர நாயகர்‌ மாணவருள்‌ 
பலர்‌ மாற்றாரை வேகமாகச்‌ சாடுவதும்‌ அதற்குப்‌ பதிலாக 
மாற்றார்‌ கீழான நிலையில்‌ மாறுபாட்டுரை வழங்குவதும்‌ 
சென்ற நூற்றாண்டில்‌ நடைபெற்ற நிகழ்ச்சிகளாகும்‌, 
இத்தகைய தர்க்கங்கள்‌ பல உள்ளன. ஓன்று மட்டும்‌ 
காண்‌ போம்‌, 


மெய்கண்ட சிவதூஷண நிக்ரஹம்‌ (1900) 

சைவ நிந்தையே தவமெனக்கொண்டுவாழும்‌ 
ஒரு மாயா வாதியார்‌ சிலரைக்‌ கும்பு கூட்டிக்‌ 
கொண்டு, சைவ சமயிகள்‌ பிரசங்கஞ்‌ செய்யு 
மிடங்கடோறும்‌ அவர்களை யனுப்பிச்‌ சிலகால 
மாய்க்‌ கல்லல்‌ விளைத்து வருகின்றனர்‌, அக்கூட்‌ 
டத்தார்‌ சைவப்பிரசங்கிகளோடு சாஸ்திரவாதம்‌ 
புரிய வல்லுநரல்லர்‌. பிரசங்கியார்‌ ஒன்றை 
யெடுத்துச்‌ சொல்லுவதன்‌ முன்னரே மூலைக்கு 
மூலை கிளம்பி நின்று, பெருங்கூச்சலிட்டு பிரசங்க 
வொலி கேட்கவொட்டாமல்‌, ஆரவாரிப்பதே 
அவர்‌ தொழில்‌. இதனால்‌, மாயாவாதம்‌ சைவத்தை: 
செயித்துவிட்டதென்பது அவர்‌ துணிபு. இம்மட்டி 
லொழியாமல்‌ அவர்‌ வரும்போது தஸ்திழமூட்டை 
கொண்டு வருவர்‌. அவை சிவநிந்தை பொதிந்த 
காயிதக்‌ குப்பையாம்‌. 


153 


குதர்க்க வாத விபஞ்சனி (1876): 

ஏ சூளை நாயகன்‌ அடிமையே! நின்னாசிரியர்‌ 
சீவகருணையே தமது கொள்கையெனற்‌ கியைந்து 
உத்தம வாதமென்னுஞ்‌ சுவடியை யெழுதின 
ரென்று நீ கூறி யமுதனை. ஐயோ கொடுமையே! 
நின்னாசிரியர்‌ புலாலை விரும்பி யுண்ணு மசைவ 
ரென்பது அவருடைய ஸ்வபந்துஜநப்‌ பிரசித்தி 
யாயின்‌ அதனை நீயேனோ மாற்றத்‌ தலைப்பட்டனை? 
இது நின்னிடத்து மஹாபாரதமேயாம்‌, “பொரு 
ளாட்சி போற்றாுதார்க்‌ கில்லை யருளாட்சி, யாங்‌ 
கில்லை யூன்தின்‌ பவர்க்கு” என்றருளின பொரியோ 
னருமைத்‌ திருவாக்கை யுத்துணரப்‌ பெருத மருட்‌ 
போத சீலரைச்‌ சிவகருணையுடையவரென்று நீ 
வியந்து கூறுமாற்றால்‌ தீயவற்றை நல்லனவாகக்‌ 
கொண்டொமழுகும்‌ புல்லறிவாளரிற்‌ றலைமகனாக 
நிச்சயிக்கப்பட்டவ னாயினை, அகங்காரத்‌ திமிர்ப்‌ 
புடையனாகிய உனதாற்றலும்‌, உன்னைத்‌ தூண்டி 
வெளியே விடுத்து மறைந்து கிடப்பராகிய உன 
தாசிரியராற்றலும்‌ வெட்டவெளியாகுங்‌ காலம்‌ 
சமீபித்தது போலும்‌. 
இதே முறையில்‌ இராமலிங்க அடிகளாருடைய 

“அருட்பா'வினுக்கு யாழ்ப்பாணம்‌ கதிரைவேற்பிள்ளை 
யினுடைய 'மருட்பா' வாதம்‌ பற்றிய உரைநடை வெளி 
யீடுகளும்‌ கட்டுரைகளும்‌ சில இருந்தன எனத்‌ தெரிகிறது. 
இவ்வாறு ஒரே சமயத்தும்‌, இந்து” சமயமெனும்‌ கூட்டுச்‌ 
சமயத்தில்‌ உள்ள பல கொள்கைகள்‌ பற்றிய வாதப்பிரதி 
வாதங்களும்‌ நிகழ்வது ஒருபுறமிருக்க, நாட்டில்‌ புதிதாக 
வந்த. கிறித்துவச்‌ சமய மறுப்பான வாதங்களும்‌ சில 
எழுந்தன. அவற்றுள்‌ ஒன்றை மட்டும்‌ கண்டு அமை 
வோம்‌. 
கிறிஸ்துமத கண்டனம்‌--ஸ்ரீசிவசங்கர பண்டிதர்‌. | 882 
கடவுள்‌ முதற்‌ காரணர்‌. அவர்‌ படைத்த ஆதி 
மனுஷரை விவேகமில்லாதவராக என்‌ படைத்‌ 
தார்‌? 


154 . 


விவேகம்‌ உடையவராயின்‌ விலக்கியது செய்தலே 
தீமை--செய்யாமையே நன்மை என்று பகுத்தறி 
யாமல்‌ விலக்கிய கனியைப்‌ புசித்தது என்னை? 
அக்கனியைப்‌ புசித்தபின்‌ உண்டாகிய நன்மை 
தீமைகளின்‌ ஞானம்‌ முன்‌ இல்லாதது என்னை? 
தந்‌ைத சொல்‌ மீறும்‌ அவன்‌ குழந்தையின்‌ பாபம்‌ 
தந்தையைச்‌ சாருமாப்‌ போலவே ஆதிமனுஷரின்‌ 
பாபம்‌ ஆண்டவரைச்‌ சாருமே! கனியை உண்‌ 
டால்‌ நன்மை தீமைகளின்‌ ஞானம்‌ உண்டாதல்‌ 
கூடுவதாக, அதை விலக்கியது வஞ்சகமாமே! 
கிருத்துநாதர்‌ பல அற்புதங்கள்‌ செய்ததால்‌ 
தேவன்‌ எனக்‌ கருதினால்‌, மோசே, யோசுவா, 
எலிசா, எலியா முதலானவர்களும்‌ தேவனாகக்‌ . 
கருதப்பட வேண்டும்‌. பொய்க்‌ .கிருத்துவர்களும்‌, 
பொய்த்‌ தீர்க்கதரிசிகளும்‌ எழும்பித்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌ தாமும்‌ மயங்கத்தக்க மகா 
பெரிய அற்புதத்தையும்‌ செய்வார்‌ என்று சொல்‌ 
லப்பட்டதால்‌ அற்புதஞ்‌ செய்தலினால்‌ தேவன்‌ 
என்று சாதித்தல்‌ கூடாது. கணவனாற்‌ சேரப்படாத 
மரியாள்‌ என்ற கன்னிக்குப்‌ பிறந்ததால்‌ தேவன்‌ 
எனினும்‌, அந்தப்‌ பெண்‌ யோசேப்புவுக்கு மனைவி 
யாக நியமிக்கப்பட்ட பின்பே கர்ப்பந்‌ தரித்‌ 
தாளாதலின்‌ அவனாலாயினும்‌, பிறராலாயினும்‌ 
சரபட்டே கருப்பந்‌ தரித்தாள்‌ என்று சொல்ல 
வேண்டும்‌. எனவே இயேசு தேவன்‌ அல்ல, 
தேவத்தன்மை பொருந்தியவனுமல்ல. 


இவ்வாறு சைவ சமயத்தின்‌ சிறப்புப்‌ பற்றியும்‌ பிற 
சமயங்கள்‌ பற்றியும்‌ இவர்களேயன்றிக்‌ காஞ்சி சபாபதி 
முதலியார்‌, காசி விஸ்வநாத முதலியார்‌, முதலியவரும்‌ 
பெயர்‌ தர விரும்பாத சிலரும்‌, சில துறவிகளும்‌ பல்வேறு 
உரைநடை நூல்கள்‌ இயற்றியுள்ளனர்‌. அவை அனைத்தும்‌ 
பெரும்பாலும்‌ தெளிந்த நடையுடையனவாகவே அமை 


155 


கின்றன.. இந்த அளவோடு சைவ சமய உரைநடை நால்‌ 
களையும்‌ தர்க்க வாதங்களையும்‌ நிறுத்தி மேலே செல்லலாம்‌. 


வைணவம்‌ 


வைணவ சமயத்திலும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ பல 
உரைநடை நூல்கள்‌ எழுதப்‌ பெற்றன. பெருங்‌ காவியங்‌ 
களுக்கும்‌ “வசனங்கள்‌' எழுதப்‌ பெற்றமையை முன்னரே 
கண்டோம்‌. பல காவியங்களுக்கு உரைகளும்‌ எழுதப்‌ 
பெற்றன. சில வைணவ விரதங்களுக்கு விளக்கங்களும்‌ 
தரப்பெற்றன, 


ஆசிரியர்கள்‌, வைணவ நூல்களில்‌ அதிக வடமொழிச்‌ 
சொற்களைப்‌ பயன்படுத்துவதைக்‌ காண முடிகின்றது. 
ஆசார்ய ஹிருதயம்‌: (ஸ்ரீ அழகிய மணவாளப்‌ பெருமாள்‌ 
நாயனார்‌--1870) 


ஊராரென்றும்‌, நாட்டாரென்றும்‌, உலகத்தா 
ரென்றும்‌ சொல்லப்படுகின்றவர்கள்‌ கேவலரும்‌ 
இகபரலோ கைஸ்வர்ய காமருமான ஸ்வதந்த்ர 
ரும்‌ ஸங்கோச ரூபமான கைவல்ய மோக்ஷத்திற்‌ 
கும்ப்ரக்ருதி ஸ்ம்பந்த நிவர்த்தியானால்‌ தங்கு மூர்ஸ 
மானமே. கீதையில்‌ ஸித்த தர்மத்தினுடைய விதி 
இப்பிரபந்தத்தில்‌ விதியும்‌ அநுஷ்டாநமும்‌, பாட்‌. 
டுக்களுக்கும்‌ கிரியைகளும்‌ தஸ்கத்துக்குத்‌ தாத்‌ 
பர்யமும்‌ போல நூறு பாட்டுக்களுக்கும்‌ பரோப 
தேஸ பரமான திருவாய்மொழி ப்ரதாநம்‌. 


வார்த்தாமாலை: (நாத முனிகள்‌ 1882) 


ஒருவனுக்கு அறியவேண்டுவது, ஸ்வரூப 
புருஷார்த்தோபாயங்கள்‌. சித்துக்கு மூன்று ஸ்வ 
பாவம்‌ ஈஸ்வரனுக்கு மூன்று ஸ்வபாவம்‌. அசித்‌ 
துக்கு மூன்று ஸ்வபாவம்‌, உற்பத்தியையும்‌, 
உடைமையையும்‌, உடைமைக்கு உண்டான 
ஊற்றத்தையும்‌ உடைமைக்கு உடைமையில்‌ 


156 


லாமையையும்‌,உற்பத்தியான உடையவனுடைய 
உயர்‌ நிலையையும்‌, உடைமைக்கும்‌ உடையவ 
னுக்கும்‌ உண்டான உறவையும்‌ சொல்கிறது தீரு 
மந்திரம்‌. கர்மத்தையும்‌ கர்மத்தில்‌ களையறுப்பை 
யும்‌, கண்ணனையும்‌ கண்ணன்‌ கருத்தையும்‌, கதி 
யையும்‌ பற்றும்‌ படியையும்‌, பரனையும்‌ பற்றும 
வனையும்‌, பாபத்தையும்‌ பாபத்தில்‌ பற்றுகையை 
யுஞ்‌ சொல்லுகிறது சரமபரலோகம்‌. கர்மம்‌ 
கைங்கர்யமாயிருக்கும்‌. ஜ்ஞாநம்‌ ஸ்வரூபமா 
யிருக்கும்‌. பக்தி போகமாயிருக்கும்‌, ப்ராப்யம்‌. 
தாரகமாயிருக்கும்‌. உக்தி காலக்ஷேபமா யிருக்‌ 
கும்‌. நாராயணனுக்கு நைரந்தர்ய வேஷம்‌. நம்‌ 
பக்கம்‌ பேற்றுக்கு (நம:) என்னாதவர்களையும்‌ 
வானவர்‌ நாட்டையும்‌ நீ கண்டு கொள்‌ என்ப 
தொரு ஓளதார்ய விஷேமுண்டு. நாரங்களுக்கு 
நைரந்தர்யும்‌ வேஷம்‌. (நாராயணனே நமக்கே 
பறை தருவான்‌ ) 


அனுஷ்டான விதியும்‌ திருவாரதனக்‌ கிரமமும்‌; (அரங்கசாமி 
முதலியார்‌ 1888) 

- காலக்ஷேபம்‌ செய்தல்‌:--ஸ்ரீபகவத்‌ விஷயாதீ 
அஷ்டாத சரஹச்ய முதலிய வியாக்யான கிரந்த 
காலக்ஷேபங்களைக்‌ காலோசிதமாய்ச்‌ செய்து தண்‌ 
டஞ்‌ சமர்ப்பித்து, தீர்த்த வடியைச்‌ சேர்ந்த தீர்த்‌ 
தம்‌ ஸ்வீகரித்துக்கொண்டு, திருமண்‌ பெட்டியைச்‌ 
சேர்த்து எழுந்தருளச்‌ செய்யவேண்டியது. 

விஷ்ணு ஆலய தரிசன விதி: (மதுரை ரங்கையரவர்கள்‌ 1890, 
முன்னுரை :--இவ்வுலகத்திலும்‌ மற்றெவ்வுல 
கத்திலு மூள்ள சகலான்மகோடிகளு மெளிதில்‌ 
இகபர சாதன சித்தி பெற வெண்ணி உபயவேத, 
இதிஹாச, புராண, பஞ்சராத்திராதி ஆகம சாஸ்‌ 
திரங்களாலும்‌ பூர்வாசாரியர்கள்‌ செய்தருளிய 
கிரந்தங்களிலும்‌, பல பரக்கச்‌ சொல்லிய 


157 


திவ்யதேச சேவக்‌ கிரமங்களையெல்லாம்‌ ஒன்றாய்ச்‌ 

சேர்த்து என்னால்‌ இந்நூலில்‌ அச்சிட்டுப்‌ பிரசித்தி 

செய்யலாயிற்று, இந்நூலில்‌ சொல்லியபடி கூடிய 

வரை சிரத்தையொடு நடப்பவர்கள்‌ ஒரு குறையு 

மின்றி நிரதிசயானந்தத்தைப்‌ பெறுகிறார்கள்‌. 

இவ்வாறு பல வகைகளில்‌ வைணவ சம்பந்தமான 
உரைநடை நூல்கள்‌ வெளிவந்துள்ளன. இவ்வாறே 
பாரதம்‌, இராமாயணம்‌ முதலிய வடமொழி இலக்கியங்‌ 
களை உரைநடையில்‌ பலர்‌ எழுதி வெளியிட்டுள்ளார்கள்‌, 
பெரிய எழுத்தில்‌ தடித்த அளவில்‌ சாதாரணக்‌ கிராம மக்‌ 
கள்‌ படித்தறியும்‌ வகையில்‌ அவை அமைந்துள்ளன. 
கிராமங்களில்‌ ஓய்வு நாட்களில்‌ திண்ணைகளில்‌-இராப்‌ 
- பொழுதில்‌ ஒருவர்‌ இத்தகைய உரைநடையை வாசிக்கப்‌ 
பலர்‌ கேட்கிற வழக்கம்‌ நமக்குப்‌ புதியதன்றே. இந்த 
வாசிப்பிற்கு வேண்டிய நூல்களில்‌ பல சென்ற நூற்றாண்‌ 
டில்‌ எழுதப்‌ பெற்றவையே,. இதற்கு ஒரு சான்று காண 
லாம்‌. 


ஸ்ரீ திராவிட மஹாபாரத வசனம்‌: இரண் டாவது வாலம்‌ 
(2) (7௦18.) 


இஃது வாக்கிய ரூபமாக அச்சிட்டுத்‌ தரும்படி 
நிலைபெற்ற--சைவ -- வைஷ்ணவ -- ஸ்மார்த்த 
சமயப்‌ பிரபுக்கள்‌ கேட்டுக்கொண் டபடி ஸ்ரீ வேத 
வியாசர்‌ செய்த கீர்வாண பாரதத்தை- தமிழில்‌ 
நல்லாப்‌ பிள்ளை செய்த பாடலை உரையிட்டபடி 
த. சண்முகக்‌ கவிராஜரால்‌ முன்‌ பதிப்பித்த பிரதிக்‌ 
கிணங்க, திருவொற்றியூர்‌ பரசுராம முதலியார்‌ 
குமாரர்‌ கன்னியப்ப முதலியார்‌ அண்டு பிரதர்ஸ்‌ 
அவர்களால்‌ தமது பரப்பிரம முத்திராக்ஷரசாலை 
யிற்‌ பதிப்பிக்கப்பட்டது. (11 1:011180--1886) 

நூலுள்‌ ஓர்‌ எடுத்துக்காட்டுு௱ இத்‌ தன்மை 
யாகப்‌ பக்தர்களைக்‌ காக்கும்‌ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி 
யையும்‌ ஸ்ரீவேத வியாசரையும்‌ பணிந்து, பொன்‌ 


158 


னிறைச்‌ சடைமுடி புனைந்த வைசம்பாயனர்‌ இது 
வரையிலுஞ்‌ சொல்லி வந்த பஞ்சம வேதமென் 
னும்‌ பரிசுத்த அமுதத்தைக்‌ கற்புடைமையின்‌ 
மனைமாட்சியினுயர்ந்த பொற்புடை யவயுஷ்டா 
தேவிக்குப்‌ புருடசிலாக்கியனுன ஜெனமே ஜெய 
மகாராஜன்‌, காதெனும்‌ வாய்மொழியா யருந்தி- 
அற்புதமடைந்து--மற்புயம்‌ வளர்ந்து மகிழ்ந்து, 
விற்பனவிவேக மேலோனான வைசம்பாயனரை 
நோக்கி, சுவாமி, அப்பால்‌ பாண்டவருக்கு 
நேரிட்ட பான்மையைப்‌ பகர வேண்டுமென்று 
இறைஞ்சிக்‌ கேட்க, வேதபாராயணராகிய வைசம்‌ 
பாயனர்‌ விளம்பத்‌ தொடங்கினார்‌. 


இவ்வாறே இராமாயணத்துக்கும்‌ சில உரைநடைத்‌ 
தொகுதிகள்‌ வந்துள்ளன. இவ்வாறு வைணவ சமயமும்‌ 
சென்ற ._.நூற்றா்டில்‌ உரைநடையை வளர்த்தது 
எனலாம்‌, 
சமணம்‌ 
சென்ற நூற்றாண்டில்‌ சமண சமயம்‌ பற்றி உரைநடை 
இலக்கியம்‌ அதிகமாக இல்லை. பெளத்த சமயம்‌ பற்றியும்‌ 
சில நூல்களே வெளிவந்துள்ளன. முன்னரே உள்ள 
பாடல்களுக்கு விளக்கமேயென அமைந்துள்ளனவன்றி 
வேறு பெரும்‌ உரைநடை நூல்கள்‌ எழுதப்பெறவில்லை, 
அவ்வாறு வந்துள்ள இரண்டொன்றும்‌ மணிப்பிரவாள 
நடையோ என்னுமாறு அமைந்த நிலையையே காண முடி 
கின்றது. 
ஜீவஸம்போதனை என்ற நூலுக்குச்‌ சென்ற நூற்றாண்‌ 
டில்‌ (1899) அச்சான ஓர்‌ உரையை இங்கே காணலாம்‌. 
பாட்டு எளிய தமிழ்‌ நடையில்‌ உள்ளது. 
பாட்டு; 
ஒர்ந்துயிரே கேளுங்க ணிற்ப நிலையாத 
வார்ந்தறிவு காண்பனவே யார்ந்தநிலை--சேர்ந்த 
வினையினா லாமுடலு மேவுமனை மக்கள்‌ 
நினையுங்கா னில்லாவா னேர்ந்து (336). 


159 


இதன்‌ உரை:--கேளாய்‌ ஜீவனே? நித்திய 
மும்‌ அநித்தியமும்‌ என்பன யாவையோ வெனில்‌ 
அனந்தக்கியானாகி அஷ்ட குணங்கள்‌ நின்‌ 
கண்ணே பெறலாய்‌ நின்றன, போய்‌ நாட 
வேண்டாமவையே நித்யமாகுமன்றி நீ கொண்டு 
நின்ற சரீராதி புத்திரமித்திர களத்திர தனத்ரன்‌ 
னிய முதலாய வஸ்துக்களெல்லா மனித்திய மாக 
மஃதெவ்வகையெனில்‌. 


எனக்கூறி மேலுள்ள பாட்டைக்‌ காட்டுவர்‌, 


இவ்வாறு பாட்டிலும்‌ உரை அதிக விளக்கம்‌ தேவை 
யான வகையில்‌ உள்ளது. 


இசுலாம்‌ 


சென்ற நூற்றாண்டில்‌ *இசுலாம்‌' பற்றிய நூல்கள்‌ 
பலவும்‌ தமிழில்‌ வெளிவந்துள்ளன. இச்சமயம்‌ பற்றி 
அரசாங்கப்‌ பதிப்பு வரையறைக்குட்பட்ட வகையில்‌ முப்‌ 
பத்தேழு ஆண்டுகளில்‌ சுமார்‌ 150 நூல்கள்‌ அச்சிடப்பெற்‌ 
றுள்ளன. அவைகளுள்‌ பெரும்பாலான செய்யுளாகவே 
உள்ளன. சென்ற நூற்றாண்டில்‌ அச்சுச்‌ சாதனத்தைப்‌ 
பயன்‌ படுத்திய வகையில்‌ அச்சமயத்தினரும்‌ பல நூல்களை 
வெளியிட்டுள்ளனர்‌. வேற்று மொழிகளிலிருந்து பல 
வற்றைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து இங்குள்ளார்‌ தம்‌ 
சமயத்தை அறிந்துகொள்ளும்‌ வகையில்‌ வெளியிட்டனர்‌. 
தோத்திரப்‌ பாடல்களாகவும்‌ பல நூல்கள்‌ வெளிவந்தன. 
பிற சமயங்களைக்‌ குறைகூறும்‌ வகையில்‌ அமைந்த நூல்‌ 
களும்‌ சில. தமிழிலே எழுதப்பெற்றனவாயினும்‌ பல 
அராபிய பர்சியச்‌ சொற்கள்‌ அவ்வாறே எடுத்தாளப்‌ பெறு 
கின்றமையின்‌, அச்‌ சமய உண்மைகளை ஓதி உணர்ந்தாற்‌ 
கல்லது மற்றவர்களுக்கு எளிதில்‌ புலனாகாவாறு பல நூல்‌ 
கள்‌ அமைந்துள்ளன. ஒருசிலவற்றின்‌ முன்னுரைகளையும்‌ 
அச்சிட்ட வரலாறுகளையும்‌ காணலாம்‌. 


160 


1. திரியேகத்துவ நிவாரணம்‌: 


(இந்நூல்‌ முகையத்தீன்‌ ஷரீப்பு சாயபு அவர்‌ 
களாலும்‌ ஷா-முஹம்மது ஜியாவுத்தீன்‌ சாயபு 
காதரியவர்களாலும்‌ செய்யப்பட்டது.) 1876 சூன்‌ 
26 ரிஜிஸ்டர்‌ செய்யப்பட்டது. 


௨ த௨1076--111160 ர்‌ 1116 1701௦0 1725, 
கோவி ௦௧4, 14௦, 220, 15--6-1875, 


ஷா-முஹம்மது ஜியாவுத்தீன்‌ சாயபு காதரி 
அவர்களுடைய உத்தரவு அன்னியில்‌ ஒருவரும்‌ 
அச்சடிக்கக்‌ கூடாது. அச்சடித்தால்‌ சட்டப்‌ பிர 
காரம்‌ நடத்தப்படுவார்கள்‌. (76 ஜோர்ஜ்‌ 18 
1016861760) 


இப்புஸ்தகம்‌ தேவைபுள்ளவர்கள்‌ திருநெல்‌ 
வேலி ஜில்லா கசுப்பா சாலியா தெரு ௧௦௩ நிம்பர்‌ 
வீட்டிலிருக்கும்‌ மகா-ஈ-௱-ஸ்ரீ முஹம்மது மதார்‌ 
சாயபு அவர்கள்‌ குமாரர்‌ ஷா-முஹம்மது ஜியா 
வுத்தின்‌ சாயபு காதரி அவர்களிடமிருந்து வர 
வழைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


இந்நூல்‌ மஹமது சமய உயர்வையும்‌ இயேசு அனாதி 
அல்ல என்பதையும்‌ இயேசு அல்லாவின்‌ குமாரன்‌ என்‌ 
பார்‌ கூற்றுத்‌ தவறு என்றும்‌ விளக்குவது. 


காரணம்‌: அல்லாஹுத்தாலா ஏகமாயும்‌, 
முகம்மத்‌ ரசுலுல்லாவவர்கள்‌ அல்லாஹுத்தாலா 
வின்‌ தீர்க்கதரிசி யென்கிற நபியாயுமிருப்பதைப்‌ 
பற்றி அரபி--பார்சி-ஹிந்துஸ்தானி பாஷைகளில்‌ 
அநேக கிதாபுகள்‌ செய்யப்பட்டிருக்கின்றன. 
அந்தப்‌ பாஷைகளை யறியாதவர்கள்‌ அச்சங்கதி 
களைத்‌ தெரிந்து கொள்ளக்‌ கூடாதவர்களாயிருக்‌ 
கிறபடியால்‌ அதை அவர்கள்‌ அறிந்துகொள்ள 
வேண்டியதற்காகவும்‌, உல்லியம்‌ ரபட்டுசன்‌ எக்‌ 
பான்‌ துரையுடைய கலாசத்துல்‌ குதுப்புக்கு ஜவா 


161 


பாகவும்‌ இத்தேசங்களில்‌ வழங்கப்பட்ட தமிழ்ப்‌ 
பாஷையில்‌ எழுதும்படி முகமதியர்கள்‌ கேட்டுக்‌ 
கொண்டபடியால்‌ (சுருக்கமாய்‌ எழுதி) 1874-இல்‌ 
(நாங்கள்‌ இருவரும்‌) 7 அதிகாரங்களில்‌ எழுதி 
ஹிந்துஸ்தானியில்‌ ரத்தேதஸ்லீஸ்‌ என்றும்‌ தமிழில்‌ 
திரியேகத்துவ நிவாரணம்‌ என்றும்பெயரிட்டோம்‌. 
பொருமையும்‌ ஆங்கார முதலான துர்குணங்களை 
யும்‌ நிவர்த்தி செய்து நீதியுள்ள பார்வையினால்‌ 
படித்துப்‌ பார்க்கிறவர்களுக்கு அவைகள்‌ ஞாய 
மானவைகளென்று வெளியாகும்‌, 


இயேசு எங்கும்‌ வியாபகரல்ல- இயேசு குமா 
ரன்‌ என்பது பொய்‌--விக்கிரக ஆராதனை பாவம்‌- 
உபதேசிகளை இயேசு நிந்தித்தது--முதலிய 
னவற்றை விளக்கி,பெரும்‌ பகுதீயில்‌“நபி£யவர்கள்‌ 
தன்‌ மையைக்‌ காட்டுவது. (மொத்தம்‌ 236 பக்கம்‌) 


2. முகியீத்தினுண்்‌ டவர்கள்‌ மெளலிதில்‌ ஓர்‌ 
பைத்தும்‌ றல்‌ நாயகம்‌ பேரில்‌ கசீதாவும்‌ 
அடங்கியிருக்கின்‌்றன. (பாட்டு) 


முன்னுரை: அச்சிட்ட வரலாறு, 


எல்லா வுலகங்களையு முயிர்களையும்‌ படைத்‌ 
திரட்சித்‌ தரசாட்சி செய்யும்‌ வல்ல காரணனான 
அல்லாகுத்‌ ஆலாவுடைய திருத்தூதர்களான 
இலட்சத்‌ தருபத்து நான்காயிர நபிகளென்றுந் 
தீர்க்கதரிசியருட்‌ சிறந்த தலைமையரான முந்நூற்‌ 
பதின்மூன்று முறுசல்க ளென்றும்‌ தீர்க்கதரிசியர்‌ 
கட்கு நாயக சமேதராகவும்‌--சகல படைப்பினங்‌ 
கட்கு முற்பட்டவராவும்‌--மோட்ச காருண்யராக 
வும்‌--தீட் சானுகூல சுவந்தரீ கராகவும்‌-மாட்சிமை 
தங்கிய ஆட்சிகொண்டு, காட்சிதரவந்த காரண 
கடவுள்‌, ஹபீ புறப்பில்‌ ஆலமீன்‌, செய்துல்க 
கெளனைன்‌, செய்யிதுல்‌, முனுசலீன்‌, தாஜுல்ல 


162 


பியா, முகம்மது, முஸ்தபா, றசூல்‌ சல்லல்லாகு 
அலைகிவசல்ல மவர்களின்‌--இயற்கையுஞ்‌ செயற்‌ 
கையுமாகிய காரண சரிதங்களனேகங்‌ கணக்‌ 
கிடக்கூடாதவைகள்‌ அறபுப்‌ பாஷையி லுண்டா 
பிருக்கின்‌ றன. 

அவற்றின்‌ மொழிபெயர்ப்பு இது, 


3. மகமதிய லா சுருக்கம்‌ 


இஸ்து சதர்‌ கோர்ட்டு பிளிடராகிய வ. சட 
கோபாசாரியரால்‌ இங்கிலீஷில்‌ செய்யப்பட்டு 
மேற்படி கோர்ட்டு பிளிடராகிய பி. எல்‌, வ. 
இராசகோபாலாசாரியரால்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது. 

நான்காம்‌ பதிப்பு 1869 


புஷ்பரதச்‌ செட்டியாரவர்களது கலாரத்நா' 
கரம்‌ என்னும்‌ அச்சுக்கூடத்திற்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்டது... 


இதை தேச பாஷையிலும்‌ செய்தல்‌ வெகு பிர 
யோஜனமாயிருக்குமென்று யோசித்து நான்‌ 
அந்த கிரந்தத்தைத்‌ தமிழில்‌ செய்தேன்‌. இதில்‌ 
தாயா விஷயம்‌ வெகு கடினமானதாகையால்‌, 
அதை இதில்‌ சொல்லியதைக்காட்டிலும்‌ தெளி 
வாய்ச்‌ சொல்லுவது அசாத்தியமென்பது இதைப்‌ 
படித்துத்‌ தேர்ந்தவருக்கு நன்றாய்த்‌ தெரியும்‌... 

தாயம்‌--தான விஷயம்‌, விக்கிரயாதி வியவ 
காரங்கள்‌ - லெளாகீக சம்பந்தங்கள்‌. 
4. நசீஹத்துல்‌ இசுலாம்‌ ஹனபிய்யா (தொழுகை. 
மூதலியன பற்றி) 


காயற்பட்டணம்‌. கண்ணகுவது மருதூமுகம்‌ 
மதுப்‌ புலவர்‌ கிசுறத்த (ஹிஜிரா ௬ ௨௱௪௰௩) 
கி. பி. 1880) 


163 


முகவுரை: எல்லா வுவகங்களையு முயிர்களை 
யும்‌ படைத்‌ திரணங்கொடுத்‌ தரசாட்சி செய்யுஞ்‌ 
சருவ வல்லமையுள்ள கடவுளான அல்லாவுக்கும்‌ 
அல்லாவுடைய குலுக்கும்‌, வேதத்திற்கும்‌ முடிபு 
நாளைக்கும்‌, ஈமான்‌ கொண்டிசுலாத்தினெறிமுறை 
நடாத்து மூமீன்‌ முசீலிமான, அஷரறுபுள்ள எம 
தன்புற்ற வுடன்பிறப்பாளர்கள்‌ யாவருக்குந்‌ தெரி 
விப்ப தியாதெனில்‌... 


5. முகமது மார்க்க மகுத்துவ சிங்காரம்‌: 


ஓ! சிநேகிதர்களே லாபத்துடன்‌ முதலைப்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌. மேலும்‌ இந்த சாரு 
. அம்மாளுக்கு அடைபட்டிருந்த கற்பந்‌ துறக்கப்‌ 
பட்டு ஈசாக்கு நபி பிறந்தார்‌. அதேதெனில்‌ 
ஹாஜிரா அம்மாளுடைய பாத விசேஷத்தினால்‌ 
பிறந்ததாய்‌ விளங்குகிறது. 


கிபாடத்துல்‌ இசுலாம்‌. ஹிஜறத்து ௬௨௱௪௰௩ 
(கி. பி. 1880) 


ஈமாநுண்மை--இசுலா நன்மை என்னும்‌ ஹக்‌ 
சீகத்துல்‌ இஸ்லாம்‌. 
6. சதுஞானிகள்‌ சரித்திரம்‌: 1877 பிப்ரவரி-அப்‌ 
துர்‌ காதர்‌ சாயபு இயற்றியது. 


கதையின்‌ துவக்க வரலாறு: 


அல்லாசுபகானுத்த ஆலாவினுடைய கிருபை 
யினாலும்‌ முகமதுநபி சல்லல்லாகு அலைகிலை 
வசல்ல மவர்களின்‌ பருக்கத்தினாலையும்‌ இந்த 
சாதுர்விஷ்‌ என்னும்‌ இஸ்ஸாவைச்‌ சொல்ல ஆரம்‌ 
பிக்கிறேன்‌. இதை அறிவுந்‌ தெளிவுமுள்ள ஆசை 
யுடையோர்கள்‌ இன்புற்று விருப்பத்தோடு காதுக்‌ 
குளிரவுங்‌ கல்பு மகிழவுங்‌ கேட்டிடுங்கள்‌. 


164 


1. சையித்தூன்‌ கிஸல்ஸா 1882 (பாடல்‌ நூல்‌) 


அல்கமதுலில்லாஹிறப்பில்‌ ஆலமீன்‌ வானம்‌ 
பூமி'அரசகுரு சுவர்க்கம்‌ நரக மலைகடல்‌ மா முத 
லிய பறவைகளும்‌ நாற்காலிகளும்‌ மலக்குகள்‌ 
மனிதர்கள்‌ ஜீன்கள்‌ படையுண்ட படைப்புக்கள்‌ 
யாவற்றும்‌ புகழும்‌ புகழ்ச்சிகளெல்லாம்‌ அல்லா 
குத்த ஆலாஒருவனுக்கே லாயக்காயிருக்கின்றன. 


8, ஜவாஹிருல்‌ அதிஸ்‌--அப்துல்‌ காதிர்‌ சாயபு 
1875 ஜனவரி; 2-ஆம்‌ பதிப்பு, 


முதலாவது பாபு 


தொழுகையைத்‌ தொழ சோம்பேறியாயிருப்‌ 
பதும்‌ தொழுகையைத்‌ தொழாமல்‌ விட்டுவிடு 
வதின்‌ அசாபின்‌ பயானும்‌ இன்னம்‌ ஒலுவுச்‌ செய்‌ 
வதும்‌ தொழுகையை விடாமல்‌ தொழுவதின்‌ சபா 
பின்‌ பசீலத்தின்‌ பேரில்‌ - அல்லா குத்த ஆலாகுற்‌ 
றானில்‌ திருவுளமாயிருக்கின்றான்‌. 


இவைகளேயன்றிக்‌ காதிரசனா மரைக்காயர்‌ எழுதிய 
“கிருத்து மததீபிகை”, முகமதுலெப்பை மரைக்காயர்‌ எழு 
திய “தத்துவ பரகண்டனம்‌”, *சிதடர்‌ பரமறுப்பு”, செய்யிது 
அப்துல்‌ வகாப்‌ எழுதிய 'தர்க்குல்‌ ஜன்னா' முதலிய உரை 
நடை நூல்களும்‌ உரைகளும்‌ வந்துள்ளன. எனவே இச 
லாமும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ தமிழ்‌ உரையால்‌ தான்‌ 
வளர்நீது, தமிழ்‌ உரைநடையையும்‌ வளர்த்தது என்பது 
கண்க கூடு. 


கிறித்துவம்‌ 


சமயத்துறையில்‌ கிறித்துவ சமயம்‌ பற்றிய ஆய்வுடன்‌ 
இப்பகுதியை முடித்துக்‌ கொள்ளலாம்‌. கிறித்துவ சமய 
நூல்களே சென்ற நூற்றாண்டில்‌ அதிகமாக வெளிாயயின 
தம்‌ சமயம்‌ பரப்புதற்கெனப்‌ பல்வேறு வகைப்‌ 


165 


பட்ட நூல்களைப்‌ பல. அறிஞர்கள்‌ எழுதி வெளியிட்ட. 
னர்‌. யாழ்ப்பாணம்‌, நாகைப்பட்டினம்‌, புதுவை, தரங்கம்‌ 
பாடி, வேப்பேரி முதலிய பல இடங்களில்‌ தம்‌ சமய 
நெறிச்கெனவே பல அச்சகங்களை நிறுவி, அவற்றின்‌ வழி 
எண்ணற்ற நூல்களை வெளியிட்டனர்‌ கிறித்தவ சமயத்த. 
வர்‌. தமிழ்‌ நாட்டில்‌ பெரும்பான்மையாகப்‌ பரவியுள்ள 
கத்தோலிகர்‌, புரோட்டஸ்டண்டு சமயத்தினர்‌ ஆகிய 
இருவருமே இத்துறையில்‌ பெரிதும்‌ கருத்திருத்தித்‌ தத்தம்‌ 
கொள்கைகள்‌ வளரப்‌ பாடுபட்டனர்‌. ஜான்மர்டாக்‌ வெளி 
யீட்டின்படி 'புரோட்டஸ்டாண்டு” பிரிவினரே அதிக நூல்‌ 
கள்‌ வெளியிட்டுள்ளனர்‌. சில நூல்களில்‌ ஒருவர்‌ கருத்தை 
மற்றவர்‌ தூற்றியும்‌ உள்ளனர்‌. கொள்கை யடிப்படையில்‌ 
சமயநெறி பற்றிய ஆய்வு எத்தகையது ஆயினும்‌, அவர்‌ 
தம்‌ முயற்சியால்‌ தமிழ்‌ உராநடையில்‌ பல வகையான 
நூல்கள்‌ வெளிவந்தன எனக்‌ காண்பதே நமது நோக்க 
மாகும்‌. புதிதாகத்‌ தம்‌ சமய நெறியைப்‌ பரப்ப விரும்பிய 
கிறித்தவ மக்கள்‌ ஒல்லும்‌ வகையான்‌ செல்லும்‌ வாயெல்‌ 
லாம்‌ தம்‌ சமய உண்மைகளை விளக்கம்‌ பெறச்‌ செய்த 
னர்‌. திருக்கோயில்களில்‌ ஐயர்‌” “குரு என்பார்‌ ஆற்ற. 
வேண்டிய நியதி தொடங்கிச்‌ சாதாரண மனிதன்‌ பின்பற்ற 
வேண்டிய அன்றாட வழிபாட்டு முறை வரையில்‌ உள்ள 
பல்வேறு நிலைகளுக்கெனப்‌ பலப்பல நூல்கள்‌ இயற்றினர்‌. 
இந்தியக்‌ கிறித்தவரும்‌ மேலை நாட்டிலிருந்து வந்தவருமா 
கப்‌ பலர்‌ தமிழ்‌ உரைநடையில்‌ நூற்றுக்கணக்கான நால்‌ 
களை எழுதி வெளியிட்டனர்‌. எளிய கல்லா மக்களையும்‌ 
தம்‌ பக்கம்‌ ஈர்க்க நினைத்தமையால்‌ அவருள்‌ பலர்‌ மிக 
எளிய நடையில்‌ - சிலர்‌ கொச்சை நடையில்கூட--தம்‌ 
நூல்களை எழுதினர்‌, ஒரு சில நூல்கள்‌ வேற்று மொழிகளி 
லிருந்தும்‌ நம்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்கப்‌ பெற்றுள்ளன. 
அவற்றுள்‌ மிகச்‌ சிலவே இன்று நம்மிடையுள்ளன. எனி 
னும்‌ கிறித்துச்‌ சபையின்‌ நூல்‌ நிலையங்கள்‌ பல இவற்றைப்‌ 
போற்றிக்‌ காக்கின்றன. 

ஞானப்‌ பொக்கிஷம்‌ என்னும்‌ ஒரு நூல்‌ 1878 இல்‌ 
வெளியாயிற்று, துறவிகளுக்குரிய சிறந்க நெறியை அது 


166 


கற்பிக்கிறது. அதில்‌ காலையில்‌ எழுந்திருக்கும்போது அவர்‌ 
தம்‌ உள்ளம்‌ அமைய வேண்டிய வகை விள்க்கப்பெற் 
றுள்ளது. விடியற்காலையில்‌ கோயிலின்‌ மணி ஒலி எழுமல்‌ 
லவா? அதைத்‌ தொடர்ந்து அவர்தம்‌ செயலும்‌ தொடங்கு 
கிறது, 
மணிச்‌ சத்தம்‌ கேட்டவுடனே நமது ஆண்ட 
வராகிய இயேசு கிறிஸ்துநாதர்‌ உங்களைக்‌ கூப்‌ 
பிடுகிறார்‌ என்று நினைத்து, தாமதியாமற்‌ படுக்கை 
யின்‌ மேல்‌ உட்கார்ந்து சிலுவை அடையாளத்தை 
வரைந்து அவனவன்‌ தனது வஸ்திரத்தைப்‌ பரி 
சுத்த கன்னியா ஸ்திரியின்‌ கையிலே நின்று பெற்‌ 
றுக்கொள்கிறது போல்‌ உடுத்திக்‌ கொள்ளுகிறது. 
இதற்குள்ளாகத்‌ தியானிக்க வேண்டியதுகளின்‌ 
பேரிற்குரிய சில நினைவுகனை நினைத்துக்‌ கொள்ளு 
கிறது. 
இதன்பின்‌ தியான விடத்தில்‌ முழங்காலிலி 
ருந்து சிலுவை அடையாளத்தை வரைந்து நெற்றி 
தரைமட்டும்‌ வணக்கத்துடன்‌ குனிந்து, பரிசுத்த 
திருத்துவத்துக்கு ஆராதனையாகச்‌ சொல்லுகிற 
தாவது-பிறகு செபம்‌. 
இவ்வாறு அவர்தம்‌ உரைநடை செல்லுகிறது. நேற்‌ 
றைய பேச்சில்‌ கண்ட எளிய (கொச்சை) வகையில்‌ இந்த 
நடை அமைகின்றது. இந்த நடையிலேயே பல நூல்கள்‌ 
உள்ளன. எனினும்‌ இவை சமய அடிப்படையில்‌ அமை 
கின்ற காரணத்தால்‌ ஈண்டு எடுத்துக்காட்ட நினைத்தேன்‌. 
அவர்கள்‌ செபம்‌ செய்யும்‌ வகைக்கு ஒரு மேற்கோள்‌ 
காணல்‌ ஏற்புடைத்தாகும்‌. 
பரமண்டலங்களிலே யிருக்கிற எங்கள்‌ 
பிதாவே! உம்முடைய நாமம்‌ அர்ச்சிக்கப்‌ படுவ 
தாக, உம்முடைய ராச்சியம்‌ வருக. உம்முடைய 
சித்தம்‌ பரமண்டலத்தில்‌ செய்யப்படுகிறது 
போலப்‌ பூமியிலேயுஞ்‌ செய்யபபடுவதாக| 
அன்றன்றுள்ள எங்களப்பம்‌ எங்களுக்கு இன்று 
தாரும்‌, எங்கள்‌ கடன்காரர்களுக்கு நாங்கள்‌ 
பொறுக்குமாறு போல எங்கள்‌ கடன்களை யெங்‌ 


167 


களுக்குப்‌ பொறும்‌. எங்களைச்‌ சோதனையிலே பிர 
. வேசிப்பியாதேயும்‌. திண்ணையிலே நின்று எங்‌ 
களை யிரட்சித்துக்‌ கொள்ளும்‌--அமேன்‌ சேசு. 


- இது ஞானோபதேசச்‌ சுருக்கம்‌ என்னும்‌ நூலிலிருந்து 
எடுக்கப்‌ பெற்றது. இந்நூல்‌ பற்றிய குறிப்பு வருமாறு:-- 
*இஷ்து பூர்வ முதல்‌ வேதவிற்பன்னர்களால்‌ தமிழில்‌ 
மொழி பெயர்த்த வண்ணம்‌ வழங்குகின்ற அநேகம்‌ பிரதி 
களுக்கிணங்கச்‌ : சரவை பார்த்துச்‌ . சுத்தப்‌ பிரதியாக 
வேப்பேரியின்‌ (தூய)அர்ச்சிய சிஷ்டபேலேந்திரர்‌ பேரால்‌ 
பிரதிட்டையா யிருக்கிற தேவாலயத்தில்‌ எழுந்தருளி 
யிருந்த அர்ச்‌ ஜந்துசாயப்‌ பிராஞ்சிஸ்டு சபைக்‌ குருவாக 
“மிக்கயேல்‌' (மைக்கேல்‌) என்னும்‌ மாதவ முனிவரால்‌ 
செய்து இரக்ஷணியக௮௱௭௰௨ (1872) புதுவை சென்ம 
விராக்கினி மாதா கோயிலைச்‌ சேர்ந்த அச்சுக்கூடத்தில்‌ 
௩வது பதிப்பிக்கப்பட்டது””-இந்தக்‌ குறிப்பினால்‌ பலர்‌ 
விவிலிய நூலை 1872க்கு மூன்‌ தமிழில்‌ மொழி பெயர்த்தார்‌ 
களெனக்‌ காண்கின்றோம்‌. இந்த ஆண்டில்‌ ' இந்நூலும்‌ 
மூன்றாவது பதிப்பாக வந்துள்ளமையின்‌, இதற்குமுன்‌ 
இரண்டு பதிப்புக்கள்‌ வெளிவந்து செலவாகிவிட்டன 
எனவும்‌ காணப்‌ பெறுகின்றது. இது சுத்தப்‌ பிரதியா” 
வெளியிடப்‌ பெற்றது எனக்‌ காணுகின்றமையின்‌ இதற்கு 
முன்னிருந்தவை இன்னும்‌ பலவகையில்‌ பிழைபட்டும்‌ 
குறைபட்டும்‌ இருந்தன எனவும்‌ எண்ண வேண்டி 
யுள்ளது. 


சென்ற நூற்றாண்டில்‌ ஒரு பக்கம்‌ நல்ல உரைநடை 
யைக்‌ காணுகின்ற நமக்கு இவர்தம்‌ நூல்கள்‌ ஏன்‌ உயர்ந்த 
உரைநடையில்‌ இலலை என எண்ணத்‌ தோன்றுகின்றது. 
மேலை நாட்டிலிருந்து வந்த அறிஞர்கள்‌ தாமே வருந்தி 
இந்நாட்டு மொழியாகிய தமிழைக்‌ கற்று, தாம்‌ புலமை 
எய்தியவயராக எண்ணினமையின்‌ இவற்றைத்‌ தாமே 
மொழிபெயர்க்க நினைத்து இட்ர்ப்ட்டிருகவால்‌ அன்றித்‌ 


168: 


தமிழில்‌ சிறந்த அறிவும்‌ எழுத்தாற்றலும்‌ பெற்ற அறிஞர்‌ 
கள்‌ சைவம்‌ வைணவம்‌ முதலிய இந்‌ நாட்டுத்‌ தொன்‌ 
மைச்‌ சமயங்களைச்‌ சார்ந்திருந்தமையின்‌ அவர்கள்‌ 
உதவி கேட்டாற்‌ கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற 
ஐயத்தால்‌ அவர்களைச்‌ சாராதிருந்திருக்கலாம்‌. எனினும்‌ 
சிறந்த சைவத்‌ தூணாகிய ஆறுமுக நாவலர்‌ முதலியோர்‌ 
விவிலிய நூலீனை மொழி பெயர்த்தார்‌ எனக்‌ காண்கி 
றோமே. எனவே, கல்லா மக்களோடு பழக நினைத்த மேலை 
நாட்டு அறிஞர்களும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ அச்சமயம்‌ தழுவிய 
முன்னோடிகளும்‌, அக்‌ கல்லா மக்களுக்கு எளிதில்‌ 
உணர்த்தவே இந்த வகை உரைநடையினைக்‌ கையாண்‌ 
டார்களோ என நினைக்க வேண்டியுள்ளது. எப்படியாயி 
னும்‌ ஒரு சில நூல்களைத்‌ தவிர்த்து, பெரும்பாலாகச்‌ 
சென்ற நூற்றாண்டில்‌ வந்த இச்‌ சமய நூல்களின்‌ உரை 
நடை மிக எளிமையாகவும்‌ கொச்சையாகவுமே உள்ளது, 
சில மேலை நாட்டு அறிஞர்கள்‌ நல்ல நடையில்‌ எழுதி 
யிருப்பினும்‌ தேம்பாவணி முதலிய இலக்கியங்களும்‌ 
போப்‌ ஐயர்‌ இலக்கணம்‌” முதலிய இலக்கணங்களும்‌ 
எழுதப்பெற்றிருந்த போதிலும்‌ பல உரைநடை நூல்கள்‌ 
எளிமையாக உள்ளமை கண்கூடு. இந்த நூற்றாண்டில்‌ 
இந்த நிலை மாறிக்கொண்டி வருவதையும்‌ காண்‌ கின்றோம்‌, 

நன்மரண ஆயத்தம்‌ என்ற நூலைப்‌ பற்றி “இப்புத்த 
கத்தை அவஸ்தைப்பட்ட சேசு கிறிஸ்து நாதருடைய திரு 
இதயத்துக்கும்‌ வியாகுல வாளாலூடுருவப்பட்ட தேவ 
மாதாவினுடைய மாசிலாத்‌ திரு இதயத்துக்கும்‌ பாத 
காணிககையாக ஒப்புக்‌ கொடுக்கிற செபம்‌" என்று விளக்‌ 
கம்‌ தரப்‌ பெற்றுள்ளது. இதன்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ தெரிய 
வில்லை, இந்நூல்‌ 1860இல்‌ எழுதப்பெற்றுள்ளது. இதில்‌ 


ஒரு தொடர்‌ காண்போம்‌. 


இதனைச்‌ சுவீகசரிக்கு மன்புள்ள சகோதரரே! 
உங்க ளாத்துமங்‌ கரையேற்றுவதற்காக இச்சிறு 
புத்தகத்தை வருந்திச்‌ செய்த நமக்கு நல்மரணங் 


169 


கட்டளையிட்டுத்‌ தமது திவ்ய தரிசனை யளிக்கும்‌ 

பொருட்டுச்‌ சர்வ கிருபையுடைத்தான .சர்வேசு 

ரனை யனுதினம்‌ பிரார்த்தித்துக்‌ கொள்வீராக. 
என்பது ஒரு குறிப்பு. 


இத்தகைய நூல்களில்‌ வடமொழி ஆதிக்கம்‌ இடம்பெற 
வும்‌ ஒரு காரணம்‌ இருக்கலாம்‌. இந்நாட்டில்‌ உள்ள சமய 
நூல்களில்‌, பிற இலக்கியங்களில்‌ இல்லா வகையில்‌ அதிக 
மாக வடமொழிச்‌ சொற்களும்‌ தொடர்களும்‌ எடுத்தாண்டி 
ருப்பதைக்‌ கண்ட இச்சமயத்தவரும்‌ தம்‌ சமய இலக்கியங்‌ 
களும்‌ இந்த வகையில்‌ அமைந்தால்தான்‌ சிறப்புறும்‌ என 
எண்ணி இருக்கலாமன்றோ! தம்‌ புறத்தோற்றத்தைமாற்றித்‌ 
தமிழ்‌ நாட்டுக்‌ கோயில்களில்‌ பணியாற்றும்‌ ஐயர்‌” 
போன்றே தோற்றமளித்து, “ஐயர்‌' என்ற பெயரையும்‌ 
சூட்டிக்கொண்டார்கள்‌ எனக்‌ காணும்போது, அந்த அடிப்‌ 
படையிலேயே அதிக வடமொழிச்‌ சொற்களை எடுத்தாண்‌ 
டார்கள்‌ என்றுசொல்வதில்‌ தவறில்லைஎன எண்ணுகிறேன்‌. 
எளியவர்கள்‌ புரிந்துகொள்வதற்கென இலக்கண வழுவும்‌ 
தெரிந்தே மேற்கொண்டுள்ளார்கள்‌ என்பதை ஒரு நூலின்‌ 
பாயிரத்திலேயே அதைப்‌ *பிரசுரப்‌ படுத்தியவர்‌” குறிக்‌ 
கின்றார்‌. ' 

இப்‌ புத்தகத்தை யாவரு மெளிதில்‌ வாசித்துணர 

வேண்டி, இலக்கண விதிப்படி எழுத்துக்களும்‌ 

சொற்களு மிகுந்த புணர்ச்சி விகாரங்களின்றிச்‌ 

செந்தமிழுடன்‌ கொடுந்தமிழ்‌ மொழிகளுஞ்‌ சில 

வாக்கியங்களி லொருமையிற்‌ பன்மையும்‌ பன்மை 

யிலொருமையும்‌ பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. 
எனத்‌ தம்‌ நூலாகிய சிலுவைப்‌ பாதையின்‌ ஞான முயற்சி 
பற்றித்‌ தம்‌ நடைக்குத்‌ தாமே விளக்கம்‌ தருகிறார்‌ ஞானப்‌ 
பிரகாச சுவாமிகளென்னு மாசிரியர்‌. இந்‌ நூல்‌ பதினேழாம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ செய்யப்பட்டு 1849தீல்‌ அச்சிடப்‌ 
பெற்றுள்ளது. இதிலுள்ள “செபம்‌'” வடமொழிச்‌ சேர்க்‌ 
கைக்கு ஒர்‌ எடுத்துக்காட்டு. 

1] 


170 


்‌ சர்வ வல்லவரு நித்தியருமாகிய சர்வேஸ்வரா! 
என்‌ பாவங்களா லெனக்‌ குண்டான வசுத்தத்‌ 
தனமும்‌ வருகிறதாயிருக்கிற நித்திய ஆக்கினையும்‌ 
பச்சாதாபத்தால்‌ நிவாரணமாயிற்‌ றென்று நம்பு 
கிறேன்‌ சுவாமி, (பக்‌.363) 


.இது நூலின்‌ நடை. மேலே பாயிரத்தில்‌ கண்ட குறிப்பு 
நூல்‌ வெளியிடுங்‌ காலத்தில்‌ எழுதிய ஒன்றாகும்‌. எனவே 
சென்ற நூற்றாண்டிலும்‌ அதற்கு முன்பும்‌ தமிழில்‌ கிறிஸ்தவ . 
சமயம்‌ பற்றி எழுந்த நூல்கள்‌ பல வடமொழிச்‌ சொற்களை 
அதிகம்‌எடுத்தாண்டமைக்கும்‌இலக்கணஎல்லையைஇகந்த 
மைக்கும்‌ மிகக்‌ கொச்சை மொழியிலே எழுதியமைக்கும்‌ 
உரிய காரணத்தை இப்பாயிரத்தால்‌ ஓரளவு உணர்ந்து 
கொள்ளலாம்‌. 


கிறிஸ்தவ சமயம்‌ பற்றி இவ்வாறு எழுதப்பெற்ற 
நூல்கள்‌ எண்ணற்றவை. இலண்டன்‌ நகரக்‌ காட்சிச்‌ சாலை 
நூல்நிலையப்‌ பட்டியலிலும்‌, சென்னை அரசாங்கப்‌ புத்தக 
விவர வெளியீட்டிலும்‌ இத்துறையில்‌ பல நூல்கள்‌ வெளி 
வந்துள்ளமையைக்‌ காணமுடிகின்றது. அவற்றையெல்லாம்‌ 
ஈண்டு விளக்கிக்கொண்டிருத்தல்‌ தேவையில்லை. 


கிறித்து நெறியின்‌ வேறுபாட்டுக்‌ கொள்கைகள்‌ பற்றி 
முன்னரே கண்டோம்‌. அக்‌ கொள்கையுடையார்‌ ஒருவர்‌ 
மற்றவறைப்‌ பழிக்கும்‌ வகையில்‌ சில நூல்கள்‌ சென்ற நூற்‌ 
ருண்டில்‌ வெளிவந்துள்ளன, அவற்றுள்‌ ஓன்று இராஜரிஷி 
ஞானப்பிரகாசர்‌ என்பவரால்‌ இயற்றப்பெற்ற, “வேதப்‌. 
புரட்டலை நீக்கும்‌ ௪ஞ்சீவியாகிய மெய்ஞ்ஞான திருச்சபை 
யின்‌ விளக்கம்‌: என்பதாகும்‌. இந்நூல்‌ 1541 இல்‌ வெளி 
யானது. அதுபற்றி அவரே, 


உரோமன்‌ கத்தோலிக்குத்‌ திருச்சபை யென்‌ 
பது பரம கர்த்தராகிய இயேசுகிருஸ்துநாதர்‌ ஸ்தா 
பித்த சத்தியத்தின்‌ தூணாகவும்‌ ஸதிவாரமாகவு 
மிருக்கின்ற தென்றும்‌ புரோடெஸ்டாண்டு மதங்கள்‌ 


171 


மனிதர்களால்‌ உண்டாக்கப்பட்ட அபத்த மார்க்‌ 
கங்களாயிருக்கின்றன வென்றுங்‌ காண்பிக்கப்படு 
கின்ற திஷடாந்தங்தள்‌, 

எனக்‌ குறிக்கின்றார்‌. மேலும்‌ அவர்‌. 


புரொடெஸ்டாண்டு மார்க்கங்களை மறுகக்ற 
தற்கு இந்தப்‌ பிரபந்தம்‌ செய்யப்பட்டமையால்‌ 
இதிலுள்ள பொருள்களு மத்தாட்சிகளும்‌ அந்த 
மதஸ்தர்களுக்கு முதலாய்‌ மெத்ததெளிவாய்‌ இருக்‌ 
கத்தக்கதாக அவர்களுக்குள்ளே வழங்குகின்ற 
வேதாகமங்களின்‌ பெயர்களும்‌ அப்போஸ்தல 
ருடைய நாமங்களும்‌ இதிலே பிரயோகிக்கப்‌ பட்‌. 
டன. ஆ கிலும்‌ தெளிவுக்காக மாத்திரம்‌ 
நானப்படிச்‌ செய்ததேயொழிய புரொடஸ்டாண்‌ 
டார்‌ செய்த மொழி பெயர்ப்புகளை அங்கீகரிக்கிற 
துக்கல்ல. 


என விளக்கம்‌ தருகின்றார்‌. இவ்வாறு நூல்‌ முழுதும்‌ பல்‌ 
வேறு விளக்கங்கள்‌ உள்ளன. இந்‌ நூல்‌ அளவில்‌ பெரிய 
தாய்‌ 466 பக்கங்கள்‌ கொண்டுள்ளது. இதில்‌ மாற்றாரை 
மறுக்கும்‌ நிலையிலும்‌ குறை கூறும்‌ வகையிலும்‌ உள்ள நிலை 
உயர்ந்த தன்று. இவ்வாறு ஓரே இயேசு சமயத்தே மாறு 
பாட்டுக்‌ கொள்கையுடையார்‌ தம்மைப்‌ பழி த்துக்‌ 
கொள்ளும்‌ நிலை எப்படி உண்டாயிற்றென்பது விளங்க 
வில்லை. மேற்கு ஆசியா நாடுகளின்‌ தொன்மை வரலாறு 
விடை தரலாம்‌. 


இக்காலத்தில்‌'விஞ்ஞானம்‌ மெய்ஞ்ஞானம்‌”என்ற இரு 
சொற்களும்‌ அதிகமாக நாட்டில்பேசப்பெறுகின்றன.விஞ்‌ 
ஞானம்‌இருந்தால்மெஞ்ஞான மாகிய தெய்வநெறிவேண டா 
'மென்பாரும்‌, விஞ்ஞான மே மெஞ்ஞானத்தின்‌ அடிப்படை 
என்பாரும்‌ உளர்‌.பரந்த அண்டகோள ஆய்வினை ச்‌ செய்து 
அந்த எல்லையில்‌ நம்‌.வாழ்வின்‌ சிறுமையையும்‌ எளிமை 
யினையும்‌ விளக்கி, அதன்வழி எல்லையற்ற இறையுணர்வை 
ஊட்டுவன சமய நெறிகள்‌. இந்த அடிப்படையில்‌ கிறித்தவ 


17/2 


௪மயத்தில்‌ எழுதப்பெற்ற ஒருநூலேஅண் டபிண்ட வியாக்‌ 
கியானம்‌' என்பது. இது, 1874இல்‌ சென்னை இந்தியன்‌ 
அச்சுக்கூடத்தில்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றுள்ளது. இந்‌ நூல்‌. 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டுக்கு முன்பே உரோம நாட்டி 
லிருந்து இலங்கைக்குக்‌ கொண்டுவரப்பெற்றுத்‌ தமிழில்‌: 
மொழிபெயர்க்கப்‌ பெற்ற தெனினும்‌, இதன்‌ முன்னுரை 
வெளியான காலத்தில்‌ எழுதப்பெற்றதே (1874). எனவே 
அந்த முன்னுரையில்‌ ஒரு பகுதியைக்‌ காணலாம்‌. 


இந்நூலில்‌ பஞ்ச பூத அமைப்புத்‌ தொடங்கி, 
நிலம்‌, கடல்‌, பிற உயிரினங்கள்‌ அனைததையம்‌ 
விளக்கிக்காட்டி- அவற்றின்‌ மாற்ற அமைப்புக்கள்‌ 
அவற்றால்‌ உண்டாகும்‌ மாறுபாடுகள்‌ அனைத்தை, 
யும்‌ காட்டிக்கடைசியில்‌ இத்துணைப்‌ பெரு அண்ட 
அமைப்பு,ஐம்பூத அமைப்பு, உயிரமைப்பு இவற்‌ 
றின்‌ மாற்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ மூலமாய்க்‌ கட 
வுள்‌ உணர்வைக்காட்டி விளக்குதலே. 


மேலும்‌, 


அண்டமென்கிற பெரிய லோகமும்‌ பிண்ட 
மென்கிற சின்ன லோகமும்‌ பரஞ்சோதியாகிய 
பராபர வஸ்துவினுடைய வொப்பல்லாத ஞானத்‌ 
தையும்‌ கரைகாணாத கிருபாகடாஷத்தையும்‌ மனோ 
வாக்குக்கெட்டாத மேலான வல்லமையையும்‌ 
அளவறுக்கப்படாத விமரிசையையும்‌ கணக்கற்ற. 
உபகார நன்மைகளையும்‌ திவ்ய கீர்த்திப்‌ பிரதாப 
சோபனங்களையும்‌ சாங்கோபாங்கமான பிரகார 
மாகப்‌ பிரத்தியக்ஷமாய்க்‌ காண்பிக்கிறதனாலே 
யாவரும்‌ பராபர வஸ்துவை அஆறியும்படிக்கிச்‌ சம்‌ 
பூர்ண தாற்பரியமாயிருக்கிற நாம்‌ கடவுளுக்குத்‌ 
தோத்திரமாக அண்ட பிண்ட வியாக்கியானம்‌ 
பண்ணத்தக்கதாக வபேக்ஷையா யிருக்கிறோம்‌.. 


என்பது நூலாசிரியர்‌. குறிப்பாக அமைகின்‌ றது. 


173 


இவ்வாறு பலவகைகளில்‌ சமய உண்மைகளை 
விளக்குவ தோடு வினாவிடை வகையிலும்‌ தம்‌ சமய 
உண்மைகளைப்‌ பலர்‌ விளக்கியுள்ளனர்‌. எளிய நடையில்‌ 
தம்‌ சமயம்‌ பற்றிய கேள்விகளை எழுப்பி, அவைகளுக்குத்‌ 
தாமே விடை யிறுக்கு முகத்தான்‌ தம்‌ சமய நெறியைப்‌ 
பாமரமக்களுக்குப்‌ பரப்பிய சமயத்‌ தலைவர்கள்‌ பலர்‌ 
அவர்தம்‌ நூல்களும்‌ பல. அவற்றுள்‌ இரண்டனை மட்டும்‌ 
இங்கே காணலாம்‌. ஒன்று தமிழுக்கே *ஓப்பிலக்கணத்‌ 
தால்‌” அரணமைத்த கால்டுவெல்‌ ஐயர்‌ எழுதியது (1887): 
மற்றொன்று ஞானப்பிரகாசர்‌ எழுதியது (1884). 


சுருக்கமான வினா விடைகள்‌ -கால்டுவெல்‌ 
(பாளையம்‌ கோட்டை) 1887. 

வினா:பரிசுத்தஆவியானவர்‌ என்னசெய்கிறார்‌? 

விடை: தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட 
வர்களுடைய இருதயத்தைப்‌ பரிசுத்தம்‌ செய்கிறார்‌. 

வினா: ஏன்‌ அவர்‌ அதைப்‌ பரிசுத்தம்‌ செய்ய 
வேண்டும்‌? 

விடை: அது அசுத்தமாயிருப்பதனாலே 
அதைப்‌ பரிசுத்தம்‌ செய்ய வேண்டும்‌. 

வினா: எவைகளில்‌ அவை அசுத்தமாயிருக்‌ 
கிறது? 

விடை: பாவ இச்சைகள்‌, பாவ யோசனைகள்‌, 
பாவ குண நடவடிக்கை இவைகளினால்‌ அசுத்த 
மாயிருக்கிறது. 

நற்கருணை மாலைசிறு வினாவிடை (பாளை 
யங்கோட்டை) ஓய்‌. ஞானப்ரகாசர்‌ 1894 

40வது வினா---இராப்‌ போசனம்‌ பந்தியில்‌ சேர்‌ 
வதால்‌ பிரயோசனம்‌ என்ன? 

விடை: இந்தப்‌ பந்தியிற்‌ சேர்ந்து இதன்‌ 
மூலமாய்க்கிறிஸ்துவின்‌ மரணத்தை நினைவுகூர்ந்து 


174 


அதை தியானிப்பதினால்‌ நமக்குள்ளிருக்கும்‌ பாவத்‌ 
தின்‌ பெலன்‌ குறைகிறது. உலகத்தைப்‌ பற்றிய 
வெறுப்புண் டாகிறது. துர்‌ ஆசைகள்‌ இன்பங்கள்‌ 
அழிகிறது. பரலோக வாஞ்சை மேலிடுகிறது. 
உரைநடை நூல்களே யன்றிச்‌ சிறந்த செய்யுள்‌ நூல்‌ 
களும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ வெளி வந்தன. கிருஷ்ணப்‌ 
பிள்ளை அவர்கள்‌ எழுதிய இரட்சணிய யாத்திரிகம்‌ என்ற. 
நூல்‌ அவற்றுள்‌ சிறந்ததாகப்‌ போற்றட்படுவதாகும்‌. 
வீரமா முனிவரால்‌ எழுதப்பெற்றுச்‌ சென்ற நூற்றாண்டில்‌ 
(1849இல்‌) வெளியான தேம்பாவணியும்‌ சிறந்த இலக்கிய 
மாகும்‌. இரண்டும்‌ பாடல்களேயாயினும்‌ அவற்றின்‌ விளக்‌ 
கங்கள்‌, முன்னுரை ஆகியன உரைநடையில்‌ தாமே 
உள்ளன. தேம்பாவணிக்கு வெளியீட்டாளர்களே 
(பிரசித்தப்‌ படுத்தியவர்‌ ) முன்னுரை எழுதியுள்ளனர்‌. 
எனவே இந்நூல்களின்‌ முன்னுரைகளும்‌ ஈண்டு எண்ணத்‌ 
தக்கனவே, 
இரட்சணிய யாத்ரிகம்‌: முன்னுரை: எய்ச்‌, ஏ. 
திருஷ்ணப்பிள்ளை, முதற்‌ பதிப்பு: 1--5-..1894, 
திருவருட்‌ பலத்தால்‌ என்‌ உத்தியோக 
விஷயத்திற்‌ செலவிட்ட நேரம்போக மீந்த நேரங்‌ 
களிலும்‌ விசேஷமாய்‌ வியாதிக்கப்பட்டிருந்த 
இராக்‌ காலங்களிலும்‌ உழைத்து இந்த நூலைச்‌ 
செய்து முடிக்க அருகனானேன்‌. ஆஆரம்பந்‌ 
தொடங்கி உத்தேசம்‌ ஆயிரஞ்‌ செய்யுள்‌ முடியு 
மட்டாக (பின்னே யெனக்கு ஜீவன்‌ கிடைத்த 
போதிலும்‌) இந்த நூலைப்‌ பூரணமாய்ப்‌ பாடி 
முடிப்பே னென்ற நம்பிக்கை கிஞ்சித்து மில்லா 
திருந்தது. ஆனபோதிலும்‌, அப்போதப்போது 
பாடி முடிந்தவற்றில்‌ பாளையங்கோட்டையில்‌ 
மாஸந்தோறும்‌ பிரசுமாகிற'நற்போதகம்‌'என்னும்‌ 
பத்திரிகையில்‌, கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ அச்சிடு 
வித்த வந்ததினால்‌, அம்மட்டில்‌ வித்வான்‌ ௧ளான 
சில சிநேகிதர்‌ வாசித்துப்‌ பார்த்துத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
இது பிரயோஜனப்படக்கூடியது. (இளக்கரியாது 


175 


பாடி முடிக்க வேண்டும்‌” என்று பலவாருய்‌ வற்பு 
றுத்திச்‌ சொல்லிவந்ததினாலும்‌ எனக்குள்‌ ': ஆதி 
தொடுத்துள்ள பிரீதி வரவரக்கதித்து வந்ததினாலும்‌ 
காலம்‌ குறுகாது நீடித்ததனாலும்‌, சும்மா வீண்‌ 
காலம்‌ போக்குவதில்‌ இஷ்டமில்லாதிருந்ததினாலும்‌ 
இது வைதீக காலக்ஷேபமாக வாய்த்ததினாலும்‌, 
மனசில்‌ ஊக்கமுண்டாகித்‌ தொடர்ச்சியாய்விடாப்‌ 
பிடியாய்‌ முழுபலத்தோடு முயற்சித்து வந்தே 
னெனினும்‌ ஆண்‌ டாண்டு நேர்ந்த பல விக்கினங்‌ 
கள்‌ இடையூறுகளால்‌ தடுக்க லுற்று இடைக்கிடை 
சிறிது காலம்‌ ஓரு செய்யுளாவது எழுதவும்‌ வாய்க்‌ 
காமல்‌ கழிந்து போனதுமுண்டு. ஆயினும்‌, 
தேவானுக்கிரகம்‌ முற்றுப்பெறச்‌ செய்தது. 
கடவுளுக்கே ஸ்தோத்திரம்‌, 


தேம்பாவணி; இக்காப்பியத்தைப்‌ பிரசித்தப்‌ 
படுத்தியவரால்‌ எழுதப்‌ பெற்ற முகவுரை; 


மூதல்‌ வெளியீடு 1849, 
(மூன்றாம்‌ பதிப்பு 21-11-1928.) 


தேனினுமினிய வித்‌ தேம்பாவணியைக்‌ 

குறித்து நெடுங்காலங்‌ கற்றோர்‌ முதன்‌ மற்றநேக 
ரிடத்துப்‌ பற்றிய வாசை யிப்போது தேவனருள 
நுக்கிரகத்தா னிறைவேற வதினிமித்த மத்தியந்த 
களிகூறுகின்்‌றோம்‌. அதேதெனி லிம்மூன்றாம்‌ 

காண்டத்தோ டஃது முற்று மச்சிற்‌ பதிப்பித்தி யா 
வர்க்கு மின்ப நன்மையாம்படிவெளிப்படுகின்‌ றது. 
ஆதலான்‌ முகிலிடத்து மறைந்த செழுஞ்சுட ௬ல 
கிருட்போக்கி விளக்கினு மதினின்‌ றுதித்துத்‌ தன்‌ 
னொளி முகங்‌ காட்டுளி யெத்திக்கினுந்‌ தெண்கதிர்‌ 
வீசி மிகப்‌ பிரகாசிப்பது போல நூற்றிருபது வருட 
மளவுங்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளை யித்தேசத்‌ 

தெத்திசையினும்‌ பரப்பி யவற்றின்‌ மறை முகிலின்‌ 


17/6 


மறைந்த விவ்வுத்தம காப்பியமெங்கணு 
மிகுகீர்த்திப்‌ பேர்பெற்றுச்‌ சுகிர்தவொளி பரப்பி 
விளங்கியிருப்ப வீரமா முனிவரது கையெழுத்துப்‌ 
பிரதிக்‌ கொப்ப வச்சடித்த பிரதியாய்‌ வெளியிட்ட 
பின்‌ பதிக, தெளிந்த பிரகாசக்‌ கதிர்‌ வீசி மேன்‌ 
மேலும்‌ பிரபலியமாமென்று நம்பிக்‌ கொள்ளு 
கிரோம்‌. 


இவ்வாறு பல வகைகளில்‌ கிறித்தவ சமயத்தார்‌ தமிழ்‌ 
உரைநடையில்‌ பல்வேறுவகை நூல்களை எழுதித்‌ தம்‌ 
சமயத்தை வளர்த்துக்கொண்டதோடு, தமிழ்‌ உரைநடை. 
வளரவும்‌ பெரிதும்‌ பாடுபட்டரை. 


இலக்கண இலக்கிய உரைகள்‌ 
சமயச்‌ சார்பான உரைநடை நூல்களைத்‌ தவிர்த்துப்‌ 
பொதுவான வகையில்‌ நல்ல உரைநடை நூல்களும்‌ வெளி 
வந்தன. சில பழம்பெரும்‌ இலக்கியங்களுக்கு உரைகள்‌ 
பல சென்ற நூற்றாண்டில்‌ வெளிவந்தன. மேலும்‌, 
இலக்கணம்‌, மொழிபற்றிய நூல்களும்‌ தமிழில்‌, உரை 
நடையில்‌, எழுதப்‌ பெற்றன. எனவே இவையும்‌ தமிழ்‌ 
உரைநடை வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உதவி செய்தனவாக 
அமைகின்‌ றன. சிறந்த நாடகமாகிய மனோமணீயத்தைப்‌ 
பாவால்‌ இயற்றிய ஆசிரியர்‌ சுந்தரம்‌ பிள்ளை அவர்கள்‌ 
சாத்திர சங்கிரகம்‌ என்னும்‌ நூற்றொகை விளக்கத்தை 
எழுதி வெளியிட்டுள்ளனர்‌ (1888). இந்நூலின்‌ வழி 
ஆசிரியர்‌ நூல்களை அவர்‌ காலநிலைக்‌ கேற்பப்‌ பிரிக்கும்‌ 
வகைகளை விளக்குகிறார்‌. அவர்‌ வாக்கின்‌ வழியே காண்‌ 
போம்‌. 
முகவுரை: தற்கால நிலைமைக்‌ கேற்ப சாஸ்‌ 
திரங்களை எத்தனை வகுப்பாய்‌ வகுக்கலாமென்ப 
தும்‌ அவற்றின்‌ முக்கிய முறைமையும்‌ விஷயமும்‌ 
என்ன வென்பதும்‌ ஆம்‌ வகை எடுத்து விளக்கு 
வதே கீழ்வரும்‌ நூற்றொகை விளக்கப்‌ பொது 
வியலின்‌ தலைமையான உத்தேசம்‌. இது திரூவிதாங்‌ 
கோட்டுக்‌ கவர்மென்றாருடைய நூதன பிரசங்க 


177 


ஏற்பாட்டின்‌ படி ஓர்‌ உபந்றியாசமாக எழுதப்‌ 
, பட்டு, திருவனந்தபுரம்‌ சர்வகலாசாலையில்‌ வாசிக்‌ 
கப்பட்டது. வேறு பல வேலைகளிடையில்‌ அவசர 
மாய்‌ எழுதப்பட்டமையால்‌, சொற்குற்றம்‌, முறை 
வழு, இவை இப்பொது வியலில்‌ இல்லாதன 
வாகா! ஆயினும்‌ ஆன்றோர்‌ அவற்றை ஓழித்து 
இச்சிறு நூலைப்‌ பொதுவாக அங்கீகரிப்பாராயின்‌, 
இதில்‌ குறிக்கப்படும்‌ சில தலைமையான சாஸ்திீரங்்‌ 
களின்‌ முக்கிய முடிபுகளை இவ்வாறே விளக்கி 
.இந்நூற்றொகை விளக்கத்தின்‌ ஓவ்வோரியலாக 
இயற்ற வேண்டுமென்னுங்‌ கருத்துடன்‌ இது 
வெளியிடப்படுகிறது. 


திருவன ந்தபுரம்‌, பி. சுந்தரம்பிள்ளை, 
௧௦௬௩ ஷி மேடரவி (184 1888) 

தொன்னூல்‌ விளக்கம்‌ முகவுரை-இரண்டாம்‌ பதிப்பு 
1891 ஆகஸ்டு 

செந்தமிழ்க்குரிய ஐத்திலக்கணத்தை சுருக்க 
மாகவும்‌, தெளிவாகவும்‌ தெரிவிக்கும்‌ சிறந்த நூல்‌. 
வேறின்‌ மையின்‌ இதனை மாணாக்கருக்குப்‌ பிரயோ 
ஜனமாக இரண்டாந்தரம்‌ அச்சிற்‌ பதிப்பிக்க 
வேண்டுமென்று நான்‌ விரும்பி இராயப்பேட்டை 
உவெஸ்லியன்‌ மிசியோன்‌ காலேஜு தமிழ்ப்‌ 
பண்டிதரும்‌ என்‌ நண்பருமாகிய ம-௱-௱-ஸ்ரீ 
உணூீநிவாச ராகவாச்சாரியார்‌ அவர்களை இதைப்‌ 
பார்வையிடும்படி, கேட்டுக்கொள்ள அவர்‌ 
இதைப்‌ பழைய பிரதியுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பரி 
சோதித்துத்‌ தர, அதை நான்‌ முதற்பதிப்பைப்‌ 
போலன்றிச்‌ சூத்திரமும்‌ உரையும்‌ நன்கு விளங்கு 
மாறு குத்திரத்தைச்‌ செய்யுள்‌ போலப்‌ பெரிய 
எழுத்திலும்‌ வசன ரூபமாயிருக்கும்‌ உரையைச்‌ 
சிறிய எழுத்திலும்‌ பதிப்பித்து, அதிகாரம்‌, இயல்‌, 
ஓத்து முதலியவற்றிற்குத்‌ தக்கவாறு இங்கிலீஷ்‌ 
பெயரும்‌ எடுத்துக்‌ காட்டியிருக்கிறேன்‌. 


178 


மேற்கூறிய எனது நண்பர்‌ எனக்குச்‌ செய்த இப்‌ 
பேருதவிக்கு நான்‌ மிக நன்றியுடையவனா யிருக்‌ 
கிறேன்‌, ப 
இங்ஙனம்‌ 
ஜி. மெக்கன் ஜி, காபன்‌. 


இதன்‌ முதல்‌ பதிப்பு 
1638இல்‌ புதுவையில்‌ (களத்தூர்‌ வேதகிரி முத 
லியாரால்‌ பார்வையிடப்‌ பெற்று) வெளியிடப்‌ 


பெற்றது. 


தமிழ்த்தொண்டு செய்தவருள்‌ யாழ்ப்பாணம்‌ திரு, சி. 
வை. தாமோதரம்பிள்ளை அவர்களும்‌ சிறந்தவராக வைத்‌ 
துப்‌ போற்றக்கூடியவ ராவர்‌. சென்ற நூற்றாண்டில்‌ அவர்‌ 
பல நூல்களைப்‌ பதிப்பித்துள்ளார்‌. அவர்‌ சிறந்த சைவர்‌, 
அவரின்‌ சமயப்பற்றும்‌ மொழிப்பற்றும்‌ அவரது உரை 
நடையும்‌ (இலக்கண விளக்கம்‌” பதிப்பு முன்னுரையால்‌ 
(1855) நன்கு தெளிவாகும்‌, 


பரசமய நூலை வாசித்தபோது அதிலோதிய 
பொருளை மெய்யென மயங்கி மகிழ்ந்த அநபாய 
சோழனை இடித்துரைத்துக்‌ கண்டித்த அருண்‌ 
மொழித்‌ தேவனைப்‌ போலாகாது சுவாமிகள்‌ 
ஈண்டுச்‌ சொற்சுவை பொருட்சுவைகளின்‌ மேற்‌ 
தம்மாணாக்கர்‌ மனஞ்‌ செலுத்தாவிடத்தன்றோ பரி 
தாபமடைந்தனர்‌? பின்னர்‌ அபிஷேகத்தார்‌ மரபி 
லுதித்துச்‌ சுத்த சித்தாந்த சைவ சமயியாய்ச்‌ 
சைவ சமயாசாரியராய்‌ எழுந்தருளிய இந்நூலாசி 
ரியர்‌ இயற்றிய நூலும்‌ உரையும்‌ சிறப்புடையன 
வாகவும்‌ பஞ்சலட்சணமும்‌ பொருந்திக்‌ கற்‌ 
போர்க்கு மிக்க பயன்தருவனவாகவும்‌ இருக்க; 
அதனை விரோதித்துப்‌ 'பாற்கடலிலுள்ள மீன்கள்‌ 
அப்பாலை விரும்பாது வேறு பலவற்றை இச்சித்‌ 
தல்போல, இரண்டிலக்கணமாத்திரமுடைத்தாய்ச்‌ 
சமணாசிரியராற்‌ செய்யப்பட்டுள்ள நன்னூலைச்‌ 


179: 


சிறப்பிக்க . முயன்றது திருவாவடுதுறையாதீனத்‌ 
தார்க்குத்‌ தகுந்த செய்கையன்றென்பது சைவ 
சமயாபிமான முடையோர்‌ அனைவராலும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளற்‌ பாலதேயாம்‌, 


இந்தப்‌ பகுதியால்‌ அவருடைய சைவப்பற்று மிக்குத்‌ 
தெளிவானதோடு, வேற்றுச்‌ சமயத்தாரிடம்‌ கொண்ட 
காழ்ப்பும்‌ நன்கு தெரிகிறது. இலக்கணவிளக்கம்‌,நன்னூல்‌ 
இரண்டையும்‌ உணர்ந்தவர்‌ இவர்‌ கூறுவனவற்றைச்‌ சரி 
யென்று கொள்வார்களோ? காலமே அவர்‌ கூற்றை 
மறுத்து நன்னூலை வாழவைத்து மற்றதைப்‌ பின்தள்‌ 
விட்டதே. எனினும்‌ சிறந்த ஆசியராகிய இவர்‌ சமயப்‌ 
பற்றே பற்றாகக்கொண்டு பிறவற்றைக்‌ காண மறுக்கின்‌ 
றார்‌. இவர்‌ வேறு பல நூல்களையும்‌ பதிப்பித்தார்‌ எனக்‌ 
காண்கின்றோம்‌. இவர்‌ போன்றே சென்ற நூற்றாண்டில்‌ 
திருத்தணிகை வீரசைவர்‌ விசாகப்பெருமாளையர்‌, மகா 
வித்வான்‌ மயிலை சண்முகம்பிள்ளை, களத்தூர்‌ வேதகிரி 
முதலியார்‌ முதலிய அறிஞர்கள்‌ சில நூல்களை வெளியிட்‌ 
டுள்ளனர்‌. டாக்டர்‌ ௨. வே. சாமிநாத ஐயர்‌ அவர்கள்‌ 
பல நூல்களை வெளியிட்டமை நாடறியும்‌. அவர்‌ சிந்தா 
மணிக்‌ களித்த முன்னுரையில்‌ ஒரு பகுதியைக்‌ காணலாம்‌. 
சீவக சிந்தாமணி: முதற்பதிப்பின்‌ முகவுரை, 
இச்‌ சீவக ப்ந்தாமணியை உச்சிமேற்‌ புலவர்‌ 
கொள்‌ நச்சினார்க்கினியா ர௬ுரையுடன்‌ பல பிரதி 
ரூபங்களைக்கொண்டு நன்றாகப்‌ பரிசோதித்து 
எழுதுவோரால்‌ நேர்ந்த வழுக்களை மாற்றி, பலருக்‌ 
கும்‌ பயன்படும்‌ வண்ணம்‌ அச்சிடுவிக்க முயலும்‌ 
படி சில வருடத்திற்குமுன்‌, சேலம்‌, ம-௱-௱-ஸ்ரீ 
இராமசாமி முதலியாரவர்கள்‌ பலமுறை வற்புறுத்‌ 
திக்‌ கூறி எனக்குத்‌ தம்பாலிருந்த கையெழுத்துப்‌ 
பிரதியையுங்‌ கொடுத்தார்கள்‌. 
யான்‌ அவ்வாறு செய்தற்கு அநருகனாயினும்‌, 
உூலாோாகோபகாரிகளாகிய அவர்கள்‌ சொல்லை 
மறுத்தற்‌ கஞ்சியும்‌. கல்விமான்‌ களுக்குக்‌ கருவூலம்‌ 


180 


போலும்‌ இந்நூல்‌ உரையுடனே நின்று நிலவுதல்‌ 
குறித்தும்‌ ஒருவாறு அவ்வண்ணஞ்‌ செய்யலா 
மென்று துணிந்து முயன்று வருகையில்‌ இத்தமிழ்‌ 
நாட்டிலுள்ள கல்வியறி வொழுக்கங்களான்‌ 
ஆன்ற விவேகிகள்‌ பலர்‌ இம்முயற்சி இனிது 
பயன்படும்‌ வண்ணம்‌ தம்பாலுள்ள பழைய 
கையெழுத்துப்‌ பிரதிகளை அன்‌ போடு கொடுத்தார்‌ 
கள்‌. அவை யனைத்தையும்‌ வைக்கொண்டு ஒப்பு 
நோக்கி வந்தேன்‌. 


ஒன்றுக்கும்‌ பற்றாத சிறியேனை இம்முயற்சி 
யிற்புகுத்தி நடாத்தி நிறைவேற்றி யருளிய எம்‌ 
பெருமானது திருவருளையும்‌ குருவருளையும்‌ எக்‌ 
காலத்துஞ்‌ சிந்தித்து வந்திருக்கிறேன்‌, 


கும்பகோணம்‌ இங்ஙனம்‌, 
அக்டோபர்‌ 1887 வே. சாமிநாதையன்‌. 

புறப்பொருள்‌ வெண்பாமாலை ௨. வே.சா. 1895 முன்னுரை 
புற நானூறு ்‌ 1894 ப 
பத்துப்பாட்டு ்‌ 1699 ன்‌ 
சிலப்பதிகாரம்‌ ன்‌ 1692 ட்‌ 
மணிமேகலை ்‌்‌ 1898 ப 
சூளாமணி சி.வை. தா. 1889 த்‌ 
வசன சளாமணி ச்‌ 1898 ப்‌ 

(மாணாக்கருக்கு) 

சிலப்பதிகாரம்‌-- 


(புகார்க்‌ காண்டம்‌-வேனிற்காதை முடிய) 1772 


தி. ஈ. சீனுவாசாச்சாரியார்‌. 
முதலியனவும்‌ எண்ணத்தக்கன, 
உ. வே. சா. (ஐங்குறுநூறு முன்னுரை) 
கையெழுத்துப்‌ பிரதிகளைத்‌ தேடுதல்‌, எழுது 
வித்தல்‌, ஒப்புநோக்குதல்‌ முதலியவைகள்‌ முடி 
வில்‌ இன்பத்தை விளைப்பவையாயினும்‌ எதுவும்‌ 
தக்க பொருளுதவியின்றி நடைபெருத இக்காலத்‌ 


181 


தில்‌, அவைகளே அப்பொழுது அப்பொழுது பல 
வகையான துன்பத்தை விளைவிக்கின்றன. 
அருளி .. இல்லாகி யாங்கு” என்பது பொய்யா 
மொழியன்றோ! ஒரு பழைய நூலைப்‌ பதிப்பித்தற்‌ 
குரிய உழைப்பிலும்‌ பொருட்‌ செலவிலும்‌ காலச்‌ 
செலவிலும்‌ அதனை ஆராய்தற்‌ குரிய உழைப்பும்‌ 
பொருட்‌ செலவும்‌ காலச்‌ செலவும்‌ மிக அதிகம்‌ 
என்பதைப்‌ பழகியவர்கள்‌ நன்கு அறிவார்கள்‌. 
திரிசிரபுரம்‌ மகாவித்துவான்‌ ஸ்ரீமீனாட்சிசுந்தரம்‌ 
பிள்ளையவர்களுடைய கண்மணி போன்ற முதல்‌ 
மாணாக்கரும்‌ பாடஞ்‌ சொல்லுதல்‌, செய்யுள்‌ 
செய்தல்‌, நூலாராய்தல்‌ முதலியவற்றில்‌ அவர்‌ 
களைப்‌ , போன்றவரும்‌ முன்பு கும்பகோணம்‌ 
கவர்ன்‌ மென்ட்‌ காலேஜ்‌ தமிழ்ப்‌ பண்டிதராயி 
இருந்தவரும்‌ வேறு கவலையின்றி. நூலாராய்ச்‌ 
சியையே செய்து கொண்டு காலங்கழிக்கும்படி 
வற்புறுத்திக்‌ கூறி அவ்வாறே யான்‌ நடத்தற்குக்‌ 
கரும்பு தினனக்‌ கூலி கொடுத்தாற்‌ போலத்‌ தம்மு 
டைய அரிய வேலையை அன்புடன்‌ எளிதீல்‌ 
எனக்குக்‌ கிடைக்கச்‌ செய்தவரும்‌, “இரந்து புன்‌ 
மாக்கள்‌ தமை என்றும்‌ துதியா வரந்தரு என்‌ 
முன்னின்ற வள்ள”லுமாகிய திரிசிரபாம்‌ வித்து 
வான்‌ ஸ்ரீ தியாகராச செட்டியார்‌ அவர்களுடைய 
அன்‌ புடைமை எழுமையும்‌ மறக்கற்‌ பாலதன்று. 
அவர்கள்‌ செய்த .மேற்கூறிய அரிய உதவி 
இல்லையேல்‌ எனக்கும்‌ பழைய தமிழ்‌ நூலாரய்ச்‌ 
சிக்கும்‌ இக்‌ காலத்தில்‌ யாதோரியையு மின்றென்‌ 
பது திண்ணம்‌. ஆதலால்‌, இனியதும்‌ அரியது 
மான இந்‌ நூற்‌ பதிப்பை அவர்களிடத்திலுள்ள 
நன்றி யறிவிற்கு அறிகுறியாக அவர்கள்‌ பெய 
ருக்கு உரியதாக்குகின்றேன்‌. 
ஐங்குறுநூறு-பழைய உரை (1903) 


தபொன்ற சென்ற நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ மகா 
மகோபாத்தியாய--டாக்டர்‌ -- ௨. வே. சாமிநாத ஐயர்‌ 


152 


அவர்கள்‌ சிந்தாமணி முதலிய சில நல்ல இலக்கிய நூல்‌ 
களை வெளியிட்டுள்ளார்‌. இவரனைவரும்‌ தத்தம்‌ வெளி 
யீட்டு நூல்களுக்கு முன்னுரை, குறிப்புரை, விளக்கம்‌ 
முதலிய எழுதிய காரணத்தால்‌ சென்ற நூற்றாண்டின்‌ 
உரைநடைக்கு ஆக்கம்‌ தந்தவராகின்றனர்‌. 


ஆறுமுக நாவலர்‌ சைவ இலக்கிய நூல்களும்‌ உரை 
களும்‌ பாட நூல்களும்‌ மட்டுமன்றி மாணவருக்கு எளிதில்‌ 
விளங்கத்தக்க இலக்கண நூல்களும்‌ உரைநடையில்‌ 
எழுதி உதவினார்‌. 

எழுத்தியல்‌ இலக்கண நூலாவது உயர்ந்தோர்‌ 

வழக்கத்தையும்‌ செய்யுள்‌ வழக்கத்தையும்‌ 

அறிந்து விதிப்படி எழுதுதற்கும்‌ பேசுதற்கும்‌ 

கருவியாகும்‌ நூலாம்‌. 


அந்நூல்‌, எழுத்ததிகாரம்‌, சொல்லதிகாரம்‌, 
தொடர்‌ மொழி யதிகாரம்‌ என மூன்றதிகாரங்‌ 
களால்‌ வகுக்கப்படும்‌. 


என்று காட்டி, உடனுக்குடன்‌ *பரிக்ஷை வினாக்கள்‌” 
என்ற பகுதியையும்‌ அமைத்து அதில்‌ அவ்வப்‌ பகுதி 
குரிய வினாக்களையும்‌ தந்து கொண்டே செல்கின்ருர்‌. 
௧. இலக்கண நூலாவது யாது? ௨. அந்நூல்‌ 
எத்தனை அதிகாரங்களாக வகுக்கப்படும்‌? 


என்பன நாம்‌ மேலே கண்ட பகுதிக்குரிய வினாக்கள்‌. 
இவ்வாறு இலக்கண இலக்கியங்கள்‌ பற்றி எளிய முறை 
(பில்‌ அமைத்து எழுதியுள்ள அறிஞர்‌ இன்னும்‌ சிலர்‌. விசா 
கப்‌ பெருமாள்‌ ஐயர்தம்‌ நன்னூல்‌ உரையும்‌ இவ்வாறே 
சிறந்த எளிய நடையில்‌ பொருள்விளக்கம்‌ உடையது! 
இத்துறையில்‌ இன்னும்‌ பல உள்ளன, 


1883இல்‌ இலண்டன்‌ நகரில்‌ அச்சாகிய நூல்‌ ஒன்றில்‌ 
[கம்‌ 00% 07 01018 018160௦4 07 16 7811 1,8௨6 
10 (17௦6 0316) தமிழ்ப்பாடல்‌ பற்றிய விளக்கங்களும்‌ 


183 


சொல்‌ வளங்களும்‌, பல பழமொழி விளக்கங்களும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இந்நூலுள்‌ உள்ள ஒரு பாடல்‌ விளக்கம்‌ 
காண்போம்‌. ஒளவையின்‌ பாடலின்‌ விளக்கம்‌ அது. 


“நன்றி ஒருவருக்கு: நல்ல குணத்தை உடை 
யவராகிய ஒருவருக்கு(ச்‌) செய்த உபகாரமானது 
கருங்கல்லின்‌ மேல்‌ எழுத(ப்‌)பட்ட எழுத்து(ப்‌) 
போல நெடுங்காலம்‌ விளங்கும்‌; ஒழிந்த அன்‌ பில்‌ 
லாத ஒருவருக்கு(ச்‌) செய்த உபகாரம்‌, நீர்மேல்‌ 
எழுத(ப்‌)பட்ட எழுத்து(ப்‌) போலச்‌ செய்த அப்‌ 
பொழுதுதானே அழியும்‌. ஆதலால்‌ எந்த(க்‌) 
காலத்திலும்‌ நல்லோருக்கே உபகாரம்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. 


பல பாடல்களுக்கு விளக்கங்களை இவ்வாறு மேனாட்‌ 
டவரும்‌ நம்மவரும்‌ செய்துள்ளனர்‌. கம்பராமாயண 
அருங்கவி விளக்கம்‌' என்ற பாட்டின்‌ உரைவிளக்க நூல்‌ 
ஒன்று கவித்தலம்‌ துரைசாமி மூப்பனாரால்‌ 1888 இல்‌ எழுதி 
வெளியிடப்‌ பெற்றுள்ளது. தாமோதரம்‌ பிள்ளை உள்‌. 
ளிட்ட பலர்‌ இதற்கு முகவுரை தந்துள்ளனர்‌. இந்நூலில்‌ 
பல பாடல்‌ விளக்கங்கடரம்‌, தெளிந்த உரை நலமும்‌ 
காணப்‌ பெறுகின்‌ றன. 


'திராவிட சப்த தத்துவம்‌” என்ற மொழியியல்‌ பற்றிய 
இலக்கண நூல்‌ ஒன்றும்‌ சென்ற நூற்றாண்டில்‌ வெளிவந்‌ 
துள்ளது (1899). இந்நால்‌ (சென்னப்பட்டணம்‌ சர்வகலா 
சாலை சமஸ்கிருத புரொபஸர்‌-மிட்டாதார்‌-எம்‌.ஏ.சேக்ஷகிரி 
சாஸ்தீரியாரால்‌” இயற்றப்பெற்றது. முன்னுரை ஆங்கிலத்‌ 
தில்‌ உள்ளது. ஓரிரு பகுதிகள்‌ காணலாம்‌. 


வினையின்‌ உறுப்புக்கள்‌ பகுதி, விகுதி, இடை 
நிலை, சாரியை, எதிர்மறையுருபு என ஐந்து.பகுதி, 
விகுதி, இடைநிலை, சாரியை இவை உடன்பாட்டு 
வினையில்‌ வரும்‌. எதிர்மறை வினையில்‌ எதிர்மறை 
யுருபும்‌ வரும்‌. 


164 


தமிழில்‌ சொருபத்தில்‌ செயப்பாட்டுவினை 
கிடையாது- பொருளால்‌ அடியுண்டான்‌, அடிக்‌ 
கப்‌ பட்டான்‌ என்பனவற்றைப்‌ போல்வன வரும்‌. 
அவை பகுபத வுறுப்பாய்‌ இரு சொல்‌ அடங்கிய 
தொடர்வினை களே யன்‌றித்‌ தனிவினைக ளல்ல. 


இவற்றில்‌ உள்ள அடிப்படை மாறுபாடுகளும்‌ சில 
விளங்குகின்றன. இவ்வாறே வேறுபல துறைகளிலும்‌ 
உரைநடையில்‌ நூல்கள்‌ வந்துள்ளன. 
மேலை நாட்டவர்‌ தொண்டு 

கடைசி எல்லைக்குச்‌ செல்லுமுன்‌ சென்ற நூற்றாண்‌ 
டில்‌ நம்மொடு இருந்து தமிழ்‌ உரைநடையை வளம்படுத்‌ 
திய மேலை நாட்டு அறிஞரைப்‌ பற்றி எண்ணக்‌ கடமைப்‌ 
பட்டுள்ளோம்‌. இவருள்‌ மிக முக்கியமாக எண்ணத்தக்க 
தர்கள்‌ டாக்டர்‌ 'போப்‌” அவர்களும்‌ கால்டுவெல்‌? அவர்‌ 
களுமாவர்‌. டாக்டர்‌ போப்‌ அவர்கள்‌ குறள்‌, நாலடியார்‌ 
முதலிய சிறந்த தமிழ்‌ நூல்களை ஆங்கிலத்தில்‌ மொழி 
பெயர்த்ததோடன்றி, திருவாசகம்‌ முதலிய தெய்வநெறி 
நூல்களை மொழி பெயர்த்துத்‌ தந்ததுமன்றி, பல இலக்கண 
நூல்களை எழுதி ஆங்கில நாட்டவரும்‌-ஏன்‌?-நம்‌ நாட்டு 
இளைஞரும்‌ நன்கு உணரத்தக்க வகையில்‌ வெளியிட்டுள்‌ 
ளார்‌. அவர்‌ மொழிபெயர்ப்புக்குப்‌ பயன்படுத்திய திருக்‌ 
குறள்‌ நூலில்‌ திருவள்ளுவர்‌ சரித்திரம்‌ உரைநடையில்‌ 
எழுதப்‌ பெற்றுள்ளது, அதன்‌ ஒரு பகுதி இதுவாகும்‌. 


அச்சங்கத்தார்‌ உக்கிரப்பெருவழுதியென்‌ 
னும்‌ பாண்டியன்‌ முதலானவர்களும்‌ அத்யந்தம்‌ 
ஆனந்தமடைந்து வெகு பூஜிதம்‌ பண்ணி இந்‌ 
நூலை அகஸ்தியரும்‌ ஒப்புக்கொள்ளில்‌ நல்ல 
தென்ன விடை பெற்றுப்‌ பொதியமலைக்குப்‌ 
போய்‌ அகஸ்தியர்‌ முதலானவர்களைக்‌ கண்டு 
தாஞ்செய்த நூலைக்‌ காண்பிக்க : அவர்கள்‌ 
அடைந்த சந்தோஷத்தையும்‌ புகழ்ந்த பாடலை 
யும்‌ அனந்தனாலுஞ்‌ சொல்ல: முடியாது, 


185 


அவ்விடத்தில்‌ கொங்கண சித்தர்‌ வழிபட அவ 
ருக்கனுக்கிரகஞ்‌ செய்து நாயனார்‌ அவர்களி 
டத்தில்‌ உத்தரவுபெற்றுத்‌ தாம்‌ முன்பு போம்‌ 
போது வழியினேர்படாத ஸ்தலங்களையெல்லாஞ்‌ 
தரிசனம்‌ பண்ணிக்கொண்டு திருமயிலைக்குச்‌ சமீ 
பமாக வருவதை அப்பதியாரும்‌ ஏலேலசிங்கரும்‌ 
கேளவிப்பட்டு எதிர்கொண்டுபோய்‌ அழைத்து 
வந்தார்கள்‌. அவரும்‌ வந்து தமதில்லறத்தில்‌ 
வாசுகிமாதினொடு மிருந்தார்‌. 


இக்‌ கதைகளெல்லாம்‌ படித்துக்‌ குறளை உணர்ந்தே 
பின்‌ சிந்தித்து, அவர்தம்‌ அழகிய மொழிபெயர்ப்பினைச்‌ 
செய்தார்‌. அவரது இலக்கண நூல்‌ நடைக்கு ஓர்‌ எடுத்‌ 
துக்காட்டு (1857). 


எழுத்துப்புணரியல்‌; விகாரம்‌ என்பதென்ன? 
மொழியோடு மொழி, வேற்றுமை வழியிலாவது, 
அவ்வழியிலாவது, பொருந்தும்பொழுது நிலை 
மொழியின்‌ ஈற்றெழுத்தாகிலும்‌ வருமொழியின்‌ 
முதலெழுத்தாகிலும்‌ அவ்விரண்டெழுத்துக்களு 
மாகிலுந்‌ திரிவதும்‌ கெடுவதும்‌ வேறே எழுத்துத்‌ 
தோன்றுவதுமே விகாரம்‌ எனப்படும்‌. 


விகாரம்‌ ஒன்றும்‌ பலவும்‌ வரப்புணர்வது 
விகாரப்‌ புணர்ச்சியாம்‌. விகாரம்‌ இன்றிப்‌ புணர்‌ 
வது இயல்புப்‌ புணர்ச்சியாம்‌. 


சென்ற தலைமுறையில்‌ வாழ்ந்தவர்களுக்குத்‌ தங்கள்‌ 
தமிழ்க்‌ கல்வியைத்‌ தொடங்கும்பொழுது இலக்கணத்தை 
அறிமுகம்‌ செய்து வைத்தது போப்‌ ஐயர்‌ தமிழ்‌ இலக்‌ 
கணமேயாம்‌, இவ்வாறு இலக்கணத்தைத்‌ தெளிவுடன்‌ 
எழுதிய போப்‌ ஐயர்‌ அவர்கள்‌ நாட்டு வரலாறு எழுதுவதி 
லும்‌ வல்லவர்‌ என்பதற்கும்‌ ஓரு சான்று காணலாம்‌. 


12 


186 
(இங்கிலாந்து தேச சரித்திரம்‌; 1858) 


ஆதிகாலத்தில்‌ பிரித்தன்‌ என்னுந்தீவு இருந்த 
நிலைமையை விசாரிக்கும்பொழுது, அத்தீவு இப்‌ 
பொழுது இருக்கிற நிலைமைக்கும்‌, அப்பொழுது 
இருந்த நிலைமைக்கும்‌ அதிக வித்தியாசம்‌ உண்‌ 
டென்று தெரியவருகிறது, எப்படியெனில்‌, அக்‌ 
காலத்தில்‌ அத்‌ தேசமானது பலவிதமான கிராதர்‌ 
அலைந்து திரிந்த காடே அல்லாமல்‌ வேறல்ல. 
அந்தச்‌ சாதியார்‌ யாரெனில்‌ பிரித்தனுக்கு அயல்‌ 
சீமையாகிய காள்‌ (0க01,) என்னும்‌ பிரஞ்சு 
தேசத்திலிருந்த காளியர்‌ அல்லது கெல்தியருக்‌ 
கும்‌ (மேட) பூர்விக பிரித்தானியருக்கும்‌ 
பாஷையும்‌ ஆசாரங்களும்‌ ஒன்றாயிருந்தமையால்‌ 
இவர்கள்‌ அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள்‌ 
என்று நினைப்பதற்கு இடமுண்டு, 
இவ்வாறு, குறளை உலகறியச்‌ செய்த போப்‌ என்னும்‌ ஆங்‌ 
கிலநாட்டு அறிஞர்‌ தமிழ்‌ உரைநடையிலும்‌ சிறந்த நூல்‌ 
களை நமக்குத்‌ தந்துள்ளார்‌. இவர்‌ போன்றே தமிழ்‌ மொழி 
யின்‌ ஏற்றத்தை உலகுக்கு உணர்த்திய மற்றொரு புலவர்‌ 
“கால்டுவெல்‌” ஆவர்‌, அவர்தம்‌ பரத கண்ட புராதனம்‌” 
என்று தொகுப்பிலிருந்து (1893) உரைநடைக்கு ஒரு 
சான்று காணலாம்‌. 
பாரதத்திலுள்ள சகல கதைகளையும்‌ பூரோப்‌ 
சாஸ்திரிகள்‌ பரிசோதித்து ஒத்துப்பார்த்து ஒன்‌ ரோ 
டொன்று இசைவாயிருக்கிறவைகளைக்‌ காட்டி 
யிருக்கிறார்கள்‌. இதனடியில்‌ சொல்லியிருக்கிற 
பாண்டவர்‌ கதையடக்கத்திற்கு யூரோப்‌ சாஸ்திரி 
கள்‌ செய்த ஆராய்ச்சியே ஆதாரம்‌. இந்துக்கள்‌ 
எழுதியிருக்கிற நூல்களைப்‌ பார்த்தால்‌ பஞ்ச 
பாண்டவர்‌ சரித்திரம்‌ இவ்வளவு துலக்கமாய்‌ 
விளங்காது. பூர்வீகமானவைகளையும்‌ நூதனமான 
வைகளையும்‌ பிரித்தெடுத்து சுருகலானவைகளைத்‌ 
தெளிவிக்கிறதற்கு இத்தேச வித்வான்களுக்கு நன்‌ 
ரய்த்‌ தெரியாது. (பக்‌. 46) 


[47 


இவ்வாறு பலவகையில்‌ கால்டுவெல்‌ தம்‌ உரை நடையைத்‌ 
தீட்டிக்‌ காட்டுவதோடு, இந்நாட்டுப்‌ புலவர்களுக்கு உரை 
நடையில்‌ பொருளைத்‌ தெளிவாக விளக்கும்‌ திறன்‌ இல்லை 
என்ற குற்றச்சாட்டையும்‌ சூட்டுகிறார்‌. இஃது ஆராய்தற்‌ 
குரியது. இதன்‌ கருத்து நல்ல உரைநடை நம்மவருக்கு 
எழுத முடியவில்லை என்பதாகலாம்‌ என்பர்‌. அதுவும்‌ 
பொருந்தாது. நிற்க, இரேனியஸ்‌ என்பார்‌ 1853இல்‌ எழு 
திய உரைநடைக்கு ஒரு சான்று காண்போம்‌. 


மெழுகானது முத்திரையைப்‌ பெறுதலன்றி, 
அதைப்பற்றிக்கொள்ளுந் தன்மையுமுள்ளதா 
ுபிராவிட்டால்‌, முத்திரைக்குத்‌ தகுதியாயிருக்க 
மாட்டாது. அதுபோல ஆத்மா அறிவும்‌ யோசனை 
யுமுடையதாயிருக்கவேண்டும்‌. அறிவானது ஓன்‌ 
றைத்‌ பெறுதற்கான கருவி, யோசனையானது 
அதைப்‌ பற்றிக்‌ கொள்ளுதற்கான கருவி, யோச 
னையாகிய கருவியின்றி அறிவாகிய கருவி மாத்திர 
முூடையதானால்‌ ஆத்மா மெழுகைப்‌ போலல்ல, 
சலத்தைப்‌ போலிருக்கும்‌. எப்படியெனில்‌ சலத்‌ 
தில்‌ எதையாகிலுஞ்‌ சீக்கிரமாய்ப்‌ பதிக்கலாம்‌, 
பதித்தவுடனே அது தோன்றாமற்போகும்‌. 


_ பவர்‌ பாதிரியாரும்‌ தமிழ்‌ உரைநடை வளர்ச்சிக்கு 
உதவியவர்‌ என்பதை நாடறியும்‌; எனவே அவர்‌ வாக்கி 
லும்‌ ஒன்று காணலாம்‌. 


உலகம்‌: இந்த உலகம்‌ அநாதியாய்‌ நிலை 
பெற்றிருக்கிறதென்றும்‌ ஒரு காலத்தில்‌ அழியாத 
நிலமையை உடையதென்றும்‌, கடவுள்‌ முதலிய 
யாவராலும்‌ உண்டாக்கப்பட்டதல்லவென்றும்‌, 
நிச்சமாய்ச்‌ சொல்லுகிறார்கள்‌; இதுவுமல்லாமல்‌ 
இந்த உலகம்‌ கீழுலக மென்றும்‌ நடுவுலக மென்‌ . 
றும்‌ மேலுலகமென்றும்‌, மூன்றாயிருக்கிறதென்‌ 
றுஞ்‌ சொல்லுகிறார்கள்‌. மேலும்‌ இந்த உலகத்‌ 
தினுள்‌ அடியில்‌ அதோகதியென்று பேருடைய 


188 


ஒரு உலகமுண்டென்றும்‌ அதற்குமேல்‌ ஏழு நரக 
லோகமுண்டென்றும்‌ அதற்குமேல்‌ பவணலோக 
முண்டென்றும்‌ அதற்குமேல்‌ சோதி லோகமுண்‌ 
டென்றும்‌ விபந்திரலோகமும்‌ வித்தியாதரலோக 
முமாகிய இந்த இரண்டு உலகங்களும்‌ இந்த மண்‌ 
ணுலகத்திலேயே உண்டென்றும்‌, மேலே பதி 
னுலை வகைப்பட்ட . தேவலோகமுண்டென்றும்‌ 
அதன்‌ மேல்‌ அகமிந்திரலோக முண்டென்றும்‌, 
அதன்மேல்‌ இந்த. உலகங்கங்களுக்கெல்லாம்‌ 
கர்த்தாவாகிய அனாதி சித்த பரமேஷ்டி எனப்‌ 
பட்ட பராபர வஸ்து இருக்கப்பட்ட மோக்ஷ உல 
கமுண்டென்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ . 


என்று சிந்தாமணி நாமகள்‌ இலம்பக உரைவிளக்தில்‌ 
(பக்‌ 311 &3ற (1865) குறிக்கின்றார்‌. இவரே அன்றிப்‌ 
பெர்சிவல்‌ பாதிரியார்‌ முதலிய வேறு-சிலரும்‌ பழமொழிகள்‌ 
பற்றியும்‌ தமிழ்‌ மொழி முதலியனபற்றியும்‌ தமிழ்‌ ஆங்கிலம்‌ 
எனும்‌ இருமொழிகளிலும்‌ எழுதியுள்ளார்கள்‌. 


இவர்களை விடுத்துச்‌ சுகாத்தியர்‌ (60014) என்னும்‌ 
மற்றொருவரைப்‌ பற்றி எண்ணும்போது அவர்‌ செய்த 
தமிழ்‌ எழுத்து மாற்றம்‌ நமக்கு வியப்பை அளிக்கும்‌ என்‌ 
பது உறுதி. ஐ, ஒள என்ற ஈரெழுத்துக்களைப்பற்றி அவர்‌ 
கூறியவற்றை மட்டும்‌ உங்கள்‌ முன்‌ வைக்கிறேன்‌ (1889). 


_ வடமொழி எழுத்தாகிய ஐ, ஒள எனப்படு 
மெழுத்துக்கள்‌ தமிழ்ற்‌ காரணமின்றிச்‌ சேர்ந்துள 
வாதலாலும்‌ அவற்றுள்‌ ஒள இந்நூலுளெவ்‌ 
விடத்தும்‌ வரப்‌ பெறாமையாலும்‌ ஐ” க்கு 
வடமொழிக்குரிய வரிவடிவயொழித்துத்‌ தமிழ்‌, 
முறய்மய்க்‌ கிணங்க அகரயகர வரிவடிவாகவும்‌ 
ககர வோசயய்த்‌ தழுவி முப்புள்ளி வடிவினதாய்‌. 
வழங்கி ஆய்த எழுத்துத்‌ தமிழோசய்க்கு வேண்டு: 
வதின்மயா லதற்குரித்தான ககர வடிவாகவும்‌ 
வரய்தலாயின, 


189 


என்று கூறித்‌ திருக்குறள்‌ முழுவதையும்‌ தம்‌ மனம்‌ 
போல்‌ மாற்றி விளக்க உரையும்‌ தந்துள்ளார்‌. நல்லவேளை 


இது நாட்டில்‌ உலவாது நின்றது. 
கடிதங்கள்‌ 


இவ்வாறு மேலைநாட்டு அறிஞர்பலர்‌ தமிழ்நாட்டிற்குப்‌ 
பலவகையில்‌ பணிபுரிய வந்து அவர்‌.தம்பணிகளோடு 
அன்னைத்‌ தமிழுக்கு ஆக்கப்பணி ஆற்றியவகையில்‌ பல 
உரை நடை நூல்கள்‌ எழுதி, இன்றும்‌ நம்மொடு கலந்து. 
உறவாடும்‌ வகையில்‌ வாழ்ந்துள்ளனர்‌. அவர்களுக்கெல்‌ 
லாம்‌ வணக்கம்‌ செலுத்தி, இறுதியாக “அஞ்சல்‌” துறை 
வளர்ந்த--சென்ற நூற்றாண்டில்‌ கடிதத்தின்‌ வழி வளர்ந்த 
தமிழ்‌ உரை நடைபற்றிக்‌ கண்டு அமையலாம்‌ எனக்‌ 
கருதுகிறேன்‌. சென்ற நூற்றாண்டில்‌ வாழ்ந்த ஒரு சில அறி 
ஞர்‌ தம்‌ கடிதங்களை அப்படியே ஈண்டுக்‌ கண்டு அமைய 
லாம்‌. இராமலிங்க அடிகளார்‌ கடிதங்கள்‌ முன்னரே கண்‌ 
டுள்ளோம்‌. கடிதங்களும்‌ இலக்கியமாகப்‌ போற்றக்‌ கூடி 
யனவே; மேலை நாடுகளில்‌ கடித இலக்கியங்கள்‌ சிறந்தன 
வாக உள்ளன. நம்‌ நாட்டில்‌ அந்த நிலை இல்லை. எனினும்‌ 
சென்ற நூற்றாண்டில்‌ சில அறிஞர்கள்‌ எழுதிய கடிதங்கள்‌ 
தமிழ்‌ உரை நடை வளர்ச்சிக்குச்‌ சான்று பகர்கின்றமை 
யின்‌ அவைகளுள்‌ ஓரு சிலவற்றை ஈண்டுக்காட்டல்‌ 
அமைவுடைத்து என எண்ணுகின்றேன்‌. 


பல நூல்களைப்‌ பாரறியச்செய்த பெருமை டாக்டர்‌ 
௨. வே. சாமிநாத ஐயருடையது .அவர்தம்‌ ஆசிரியர்‌ மகா 
வித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை அவர்கள்‌. அவர்‌ தம்‌ 
நண்பர்களுக்குப்பல கடிதங்கள்‌ எழுதியுள்ளார்‌; அவருக்கு 
நண்பர்களும்‌ எழுதியுள்ளனர்‌. அவற்றுள்‌ சில காண்போம்‌. 
மகாவித்துவான்‌ அவர்களால்‌, திருச்சிராப்பள்ளி வரக 
-னேரியிலிருக்கும்‌ கிராம முன்சீப்‌ மகா௱-௱௱-ஸ்ரீ பிள்ளை 
யவர்கள்‌ சவரிமுத்துப்பிள்ளையவர்களுக்குக்‌ கொடுக்கப்‌ 
படுவதாக”: எழுதப்பெற்ற கடிதம்‌. 


190 


இவ்விடம்‌ க்ஷேமம்‌;அவ்விட க்ஷேமம்‌ வரைந்‌ 
தனுப்பவேண்டும்‌, தாங்கள்‌ குறிப்பிட்ட திருவிளை 
யாடற்‌ செய்யுள்‌ (அன்பினில்‌ வியப்போ வீசன்‌ 
அருளினில்‌ வியப்போவன்பர்க்‌ கின்புருவானவீச 
னன்பருக்‌ கெளிதே தைய: என்றது சரியே, 
எளிதேது ஐய என்பதில்‌ ஏது வென்பது வினா. 
ஈசன்பர்க்கு அருளைப்பெறுதல்‌ எளிது, அஃது 
அரியதன்று', “அன்பு செய்தல்‌ அரிது; அல்து 
எளீயதன்று” என்பது பொருள்‌, இஃ்து உடனே 
தோன்றியது, இப்போதிதைத்‌ தெரிவித்தேன்‌. 


சதாசிவத்திற்குச்‌ சவுக்கியமானதை எனக்குத்‌ 
தெரிவிக்கவில்லை. அதுபற்றிகவலையில்லானென்று 
என்னை நினைத்தான்போலும்‌. ம-௱-ஃ௱-ஃஸ்ரீ குமார 
சாமிப்‌ பிள்ளை, முருகப்ள்ளை, சதாசிவப்பிள்ளை 
இவர்களைக்‌ குரு பூஜைக்கு அவசியம்‌ வரவேண்டு 
மென்று ஒரு மனுஷ்யனைக்‌ கொண்டு தெரிவிக்க 
வும்‌. 


ம-௱-ஈ-ஸ்ரீ பிள்ளையவர்களிடத்தில்‌ கந்தசாமி 
யைத்‌ தாங்களழைத்துக்கொண்டு சென்றதும்‌. 
அவனோடு வந்த வொரு செய்யுளைத்‌ தாங்கள்‌ 
பிரசங்கித்த விபரமும்‌ தெரிய விரும்புகிறேன்‌, 


இவ்விடம்‌ மகாசந்நிதானந்‌ தங்களைப்‌ பார்க்கும்‌. 
அவா நிரம்ப வுடையது. குருபூசை முன்னிலையில்‌ 
எல்லாரும்‌ வரும்போதாவது தாங்கள்‌ ஒரு தினம்‌ 
இவ்விடம்‌ வந்து போனாற்‌ சிறப்பாக இருக்கு 
மென்று நினைக்கிறேன்‌. அப்பால்‌ தங்களிட்டம்‌. 
பவ, கார்த்திகை இங்ஙனம்‌, 


(1875) தி. மீனாட்சி சுந்தரம்‌. 


இவ்வாறே பிள்ளை அவர்களுக்கு அவர்‌ நண்பராகிய 
சேஷையங்கார்‌, சாமிநாத தேசிகர்‌ ஆகியோர்‌ எழுதிய 
கடிதங்களும்‌ உடன்‌ தரப்பெறுகின்‌ றன. 


19] 


சிவம்யம்‌-அன்புள்ள அம்மானவருக்கு விண்‌: 
ணப்பம்‌. இவ்விடத்தில்‌ யாவரும்‌ க்ஷேமம்‌. அவ்‌ 
விடத்திய க்ஷேமம்‌ அறிவிக்கச்சொல்லவேண்டும்‌. 
மணியார்டர்‌ செய்தனுப்பிய கடிதத்திற்கும்‌ பதில்‌ 
வரவில்லையென்று மனவருத்தத்தோடுபின்‌ எழுதிய 
கடிதத்திற்கும்‌ பதில்‌ வரவில்லை, இந்தக்‌ கடிதம்‌ 
கண்டவுடன்‌ மணியார்டர்‌ வந்துசேர்ந்த செய்திக்‌ 
குப்‌ பதிலெழுதச்சொல்லவேண்டும்‌, மணியார்டர்‌ 
கெடு தப்பிப்போகுமுன்‌ பணம்‌ வாங்கிவிட 
வேண்டும்‌,கடிதம்‌ வந்து சேருமென்ற நம்பிக்கை 
யினால்‌ இதை நட்டுப்பயிடாக! அனுப்பினேன்‌. 


சுக்கில, ஆடி-27 இங்ஙனம்‌. 
1870-திருவன ந்தபுரம்‌ சி. சாமிநாத தேசிகர்‌. 


ஸ்ரீமத்‌ சகல குண சம்பன்ன சுகண்டித லக்ஷ்மி 
அலங்கிருதஆசீருதஜனரக்ஷக மஹாமேருசமமான 
தீரர்களாகிய கனம்‌ பொருந்திய மகா ராஜமான்ய 
ராஜஸ்ரீ பிள்ளையவர்கள்‌ திவ்ய சமுகத்திற்கு ஆசி 
ரதன்‌ திருமங்கலக்குடி சேஷையங்கார்‌ அநேக 
ஆசீர்வாதம்‌. 


இவ்விடம்‌ தஞ்சையில்‌ தங்கள்‌ பெருங்கருணை 
யால்‌ க்ஷேமமாயிருக்கிறேன்‌.தங்கள்‌ க்ஷேமசுபாதி 
சயங்கட்கெழுதி யனுப்பும்படி உத்தரவு செய்யப்‌ 
பிரார்த்திக்கிறேன்‌. தாங்களன்புடன்‌ வரைந்த 
னுப்பிய நாளது மாதம்‌ 22 உள்ள கடிதம்‌ கிடைத்‌ 
தது.கோயிலுக்கு இதற்குமாயலைந்துகொண்டிருந்த 
தால்‌ பங்கி யனுப்பத்‌ தவக்கப்பட்டது. அதை 
மன்னிக்கவேண்டும்‌. இவ்விடம்‌ வேந்திருக்கைக்‌ 
கலைமகள்விளக்க இவ்விடத்திலிருந்துஎழுதுவித்த 
ஸ்ரீ அம்பர்‌ க்ஷேத்திர புராணக்‌ கிரந்த புத்தகம்‌ 
க-க்கு ஏடு ௪0 டை புத்தகத்தை இத்துடன்‌ பங்கி 


1. 180184ம்‌ ஆக (தபால்‌ தலை ஒட்டாமல்‌) 


192 


மார்க்கமாய்த்‌ தங்களிடத்திற்கு அனுப்பியிருக்‌ 
கிறேன்‌. வந்து சேர்ந்ததற்குப்‌ பதில்‌ கடித 
மனுப்பப்‌ பிரார்த்திக்கிறேன்‌. 
இங்ஙனம்‌ தங்களாருசிதம்‌ 
சுக்கில மார்கழி-௭. தஞ்சை, தி, சேஷையங்கார்‌, 
டாக்டர்‌ உ.வே, சாமிநாத ஐயர்‌ அவர்கள்‌ தியாக 
ராசச்‌ செட்டியார்‌ அவர்களைப்‌ புகைப்‌ படம்‌ 
எடுக்க விரும்பினார்‌. ஆயினும்‌ செட்டியார்‌ அவர்‌ 
கள்‌ மெலிந்து உடல்‌ நலிவுற்றிழிந்தமையால்‌ 
தமக்கு விருப்பமில்லை என்பதைப்‌ பின்வரும்‌ கடி 
தத்தில்‌ விளக்கியுள்ளார்‌. 

..என்னுருவத்தை போட்டகிராப்‌ எடுக்கும்‌ 
படி தாங்கள்‌ உத்தரவு செய்தீர்களாம்‌. யான்‌ 
குரூபம்‌ அடைந்த காலத்தில்‌ எடுக்க எனக்குச்‌ 
சம்மதம்‌ இல்லை. அன்றியும்‌ நல்ல உடை உடுத்துக்‌ 
கொண்டு ஒருநாழிகை அசையாதிருக்கச்‌ சற்றும்‌ 
பலமில்லை. படுத்துக்கொண்டே யிருக்கிறேன்‌. 
நேத்திரம்‌ இரண்டு நிமிடம்‌ சேர்ந்தாற்போலவிழித்‌ 
திருக்கக்கூடவில்லை. இந்த ஸ்திதியில்‌ உருவம்‌ 
எடுப்பது சற்றும்‌ தகுதியன்று, தாங்கள்‌ இவ்விட 
மிருந்துபோன நாள்‌ முதல்‌ நாளது பரியந்தம்‌ 
போகும்‌ வயிற்றுப்‌ போக்குச்‌ சற்றும்‌ நிற்கவில்லை. 
அன்னம்‌ செல்லவில்லை, காரமும்‌ சேரவில்லை. 

தேகம்‌ விளர்ப்புடன்‌ மிக மெலிந்து விட்டது. 
ஆதலால்‌ நான்‌ செவ்வையாயிருக்கும்போது 
காலேஜ்‌ ஸ்தம்பத்தில்‌ உருவம்‌ ஒன்று செய்யப்‌ 
பட்டிருக்கிறது. தெற்குத்‌ தாழ்வாரத்தில்‌ கீழ்‌ 
புறத்தில்‌ இருக்கிறது. கோபாலராயரவர்களுடைய 
உருவம்‌ குதிரையில்‌ இருந்ததுபோல ஒரு பக்கத்‌ 
தில்‌ செய்யப்பட்டிருக்கிறது.நல்ல மொச்சியன்‌ 
அகப்பட்டால்‌ அந்த உருவத்தைக்‌ காண்பித்துக்‌ 
கூடிய வரையில்‌ ஒரு படம்‌ எழுதி எடுத்துக்‌ 
கொண்டால்‌ அதை வைத்துக்கொண்டு போட்ட 


193 


கிராப்‌ வேண்டியபடி எடுத்துக்கொள்ளலாம்‌ ... 
படம்‌ எழுதும்‌ -மொச்சியன்‌ என்னைப்பார்த்திருப்ப 
வனாகியிருந்தால்‌ உத்தமந்தான்‌--1887 சீவக 
சிந்தாமணி வெளியீடு. 


இவ்வாறே கிறித்தவ சமயம்‌ பற்றிய கடிதங்களும்‌ 
உள்ளன. அவற்றுள்‌ ஒன்றினை இங்கே தருகிறேன்‌. 
புதுவை அப்போதஸ்தொலிக்கு விக்காரியா 
ராகிய சவேரியார்‌ அருளப்பர்‌ மரியநாத லவு 
மஷனோேன்‌ என்னும்‌ நாமதேயங்‌ கொண்டிருக்கும்‌ 
பிலாவியோபொலி மேற்றிராணியாரவர்கள்‌ தமது 
ஞானாதிகாரத்துக்குட்பட்ட சகல கிறிஸ்துவர்‌ 
களுக்கும்‌ எழுதியருளிய நிரூபம்‌ (புதுவை 
௬௮௱௭௰௫ ஞூ), 
(நீண்ட கடிதம்‌) 
கடித முடிவு 
நீங்கள்‌ இந்தப்‌ பிரகாசத்தில்‌ நடந்து சத்திய 
வேத நெறியிற்‌ சென்று புண்ணியத்திற்‌ சிறந்த 
வர்களாய்ச்‌ சீவித்து சிவாந்தத்தில்‌ நித்திய பிர 
காச பாக்கிய பேரின்பத்தை அடையும்படி 
விரும்பி உங்களுக்குப்‌ பக்ஷம்‌ நிறைந்த மனது 
டன்‌ ஆசீர்வாதங்‌ கொடுக்கிறோம்‌. 
இப்படிக்குப்‌ புதுவையில்‌ ௬௭௱எ௭எ௰௫ஷ்‌ி 
ஸ்ரீ தேவ மாதாவின்‌ திருமணத்‌ திருநாளாகிய 
சனவரிமீ” ௨௩ ௨ நம்முடைய கையெழுத்தும்‌ 
முத்திரையையும்‌ போட்டு நம்முடைய செக்கி 
றேத்தராகிய சம்பிரதியும்‌ இதனடியிற்‌ கையெ 
முத்து வைத்துத்‌ தந்தது. 
மகா சங்கைக்குரிய கனம்‌ 
பொருந்திய ஆண்டவர்‌ உத்தாரத்தின்படியே 
சென்னைக்‌ கல்விச்‌ சங்கத்துப்‌ புத்தகப்‌ பரிபாலராகிய 
கொற்றமங்கலம்‌ இராமசாமிப்பிள்ளை அவர்கள்‌ “நீதிசார 


194 


வாக்கியம்‌” என்ற நூலினைத்‌ தொகுத்தார்‌. அதைக்‌ கண்டு 
முன்னுரை தருமாறு தொல்காப்பியம்‌ வரத முதலியாரைக்‌ 
கேட்டுள்ளார்‌. அதற்கு அவர்‌ எழுதிய கடிதம்‌ ஈண்டுத்‌ 
தரப்படுகிறது. இஃது அந்த நூலிலேயே இடம்‌ பெற்றுள்‌ 
ளது. நூல்‌ 1844 இல்‌ தொகுக்கப்‌ பெற்றது, “வித்துவான்‌ 
களின்‌ அபிமதம்‌” என்ற தலைப்பில்‌ அந்நூலைப்‌ பாராட்டிய 
பலர்‌ தம்‌ முன்னுரைகள்‌ இடம்பெற்றுள்ளன. அவற்றுள்‌ 
இக்கடிதமும்‌ ஒன்று. 
மஹாராஜஸ்ரீ தொல்காப்பியம்‌ வரத முதலியா 
ரெழுதிய கடிதம்‌: காலேஜ்‌ புத்தக பரிபாலகரா 
கிய ம-ஈ-ஸ்ரீ பிள்ளையவர்கள்‌ கொற்றமங்கலம்‌ 
இராமசாமிப்‌ பிள்ளையவர்கட்கு. 
விஞ்ஞாபனம்‌-இந்த நீதிசாரமென்னுஞ்‌ சிறந்த 
வசன புத்தகம்‌ எனது அபிமதம்‌ பெறவேண்டு 
- மென்கின்ற கோரிக்கையா லென்னித்திட 
கனுப்பப்பட்டபடி அதை முழுதும்‌ வாசித்துப்‌ 
பார்க்கும்மிடத்திற்‌ சொன்னயம்‌ பொருணய மிக 
வும்‌ நன்றாமைந்திருப்பதுவுமின்றித்‌ தர்மங்களை 
யெல்லாஞ்‌ சேகரித்து விளங்கவெழுதி யிருக்‌ 
கின்றபடியால்‌ இஃது சிறுவர்கட்கு மாத்திரமே 
யல்ல, பெரும்பான்‌ மையானவர்க்கும்‌ பிரயோஜன 
மாக விருக்கு மென்பதற்குச்‌ சந்தேகமில்லை 
யென்று தோன்றுகிறது. மேலும்‌ இதிலடங்கிய 
வசனங்களெல்லாம்‌ கம்‌பரீரமாயிருக்கின்றமையால்‌ 
வாசிப்பதற்கு மிகுந்த களிப்பைத்‌ தருகின்றது. 
இப்புத்தகத்தில்‌ தர்ம நீதிகளெல்லாம்‌ வசன 
வடிவு கொண்டு வெளிப்பட்டமையால்‌, அவை 
கள்‌ பாவினங்களைப்‌ பார்க்கிலும்‌ சிறந்து விளங்கு 
கின்றன. ஏனெனில்‌, பாக்களிலிருக்கும்‌ தர்மா 
சாரத்தையுணர்வது சாதாரணர்க்குக்‌ கடினமாக 
விருக்கின்றமையினாலேதான்‌. ஆதலால்‌ நம்மு 
டைய தேசத்தி னெடுங்காலமாய்க்‌ குடிகொண்டி 
ருக்கும்‌ அழுக்காறு முதலிய துற்குணங்களைப்‌ 


195 


புத்தகத்தால்‌ இனி தாரவிலகிப்‌ போகுமென்று 
சொல்வதற்‌ கனுமானப்பட வேண்டியதில்லை. 


இவ்வித நன்மைகளைத்‌ தருவதற்காதாரமாக 
விட்புதகத்தைத்‌ தாங்கள்‌ வருந்திச்‌ செய்த நன்‌ 
முயற்சியைக்‌ குறித்து யாவர்தா னன்றி கூறாதவர்‌ 
களா யிருப்பார்கள்‌. இவர்களில்‌ நான்‌ முதற்‌ புரு. 
டனாக விருக்கிறேன்‌. 
சென்னப்பட்டனம்‌ இங்ஙனம்‌ 


சோபகிருது, மார்கழி வேலூர்‌ வரத முதலியார்‌ 
முடிவு 


இவ்வாறு கடிதங்களும்‌ தமிழ்‌உரைநடையை வளர்க்க 
உதவி செய்தன. இவ்வகையில்‌ தமிழ்‌ உரைநடை சென்ற 
நூற்றாண்டில்‌ யாண்டும்‌ நீக்கமற நிறைந்து நின்றது. 
எனவே இந்த மூன்று சொற்பொழிவுகளிலும்‌ உரைநடை 
யின்‌ இயல்பினையும்‌, தமிழ்‌ உரைநடை தோன்றி வளர்ந்த 
வகையினையும்‌, சென்ற நூற்றாண்டின்‌ தமிழ்‌ நாட்டின்‌ சூழ்‌ 
நிலையையும்‌ அதன்‌ வழி நாட்டில்‌ உண்டான மாறுதல்‌ 
களையும்‌ அவற்றின்‌ வழி,கலை, இலக்கியம்‌ வளர்ச்சி பெற்ற 
வகையினையும்‌, அவற்றுள்‌ தமிழ்‌ உரைநடை எவ்வெவ்‌ 
வாறு வளர்ச்சி பெற்றதென்பதையும்‌ பாமர இலக்கிய 
மாய்‌, பண்டிதர்‌ இலக்கியமாய்‌, நாநவில்‌ இலக்கியமாய்‌, 
நாடறிந்த இலக்கியமாய்‌, சமய, தத்துவ, அறிவியல்‌ துறை 
களில்‌ இடம்‌ பெற்ற இலக்கியமாய்‌, சென்ற நூற்றாண்டில்‌ 
அவ்வுரை நடை வளர்ச்சிபெற்ற பலவகைகளையும்‌ ஓரளவு 
கண்டோம்‌. அவ்வாருய உரைநடை இலக்கியங்களுள்‌ 
ஒருசில போகப்‌ பலவற்றை இன்றளவும்‌ காணும்பேறு 
பெற்றுள்ளோம்‌. இனி அவை மங்காது காக்கப்பெறும்‌ 
என்பதற்கும்‌, இத்துறையில்‌ புத்தம்‌ புதிய நெறியில்‌ உரை 
நடை இலக்கியங்கள்‌ வளரும்‌ என்‌.பதற்கும்‌ எதிர்‌ நிற்கும்‌ 
பல நல்வாய்ப்புக்களை எண்ணும்போது உளமகிழ்ச்சியுறு 
கின்றது. 


196 


இந்தத்‌ தலைப்பை நான்‌ முதலில்‌ எடுத்துக்கொண்ட 
போது, இத்துணை விரிந்த அளவில்‌ இதன்‌ எல்லை பெருகும்‌ 
என எண்ணவில்லை. ஆயினும்‌ ஆராய ஆராய எல்லை 
விரிந்தது-பரந்தது-மிகப்பெருகிற்று, *அறிதோறறியாமை 
கண்ட” வகையில்‌, இப்போது நான்‌ ஆய்ந்து கூறிய 
அனைத்தும்‌ ஒரு சிறு துளியே என உணர்கின்றேன்‌. 
அறிய வேண்டியது கடல்‌-எல்லையற்றது. நான்‌ கூறியன 
சில: விட்டன பல. 


சென்ற நூற்றாண்டின்‌ இலக்கியஆய்வு- அதிலும்‌ உரை 
நடை ஆய்வு மிகப்பெரிது என உணர்கின்றேன்‌. அதன்‌ 
எல்லையில்‌ ஒரு மூலையில்‌ நின்று, ஆழ்கடற்கரையில்‌ நின்று 
அதன்‌ எல்லை கண்டு விட்டவனைப்போன்ற உணர்வினைத்‌ 
தான்‌ நான்‌ பெற முடிகின்றது. இத்துறையில்‌ விரிந்து 
ஆய்வு தேவை, பல்கலைக்கழகத்தே ஆராய்ச்சிப்‌ பட்டம்‌ 
பெறும்‌ மாணவர்‌ இத்துறையில்‌ ஒவ்வொரு பகுதியை 
எடுத்து ஆராயத்‌ தொடங்கின்‌ ஆயிரக்கணக்கானவருக்கு 
இஃது இடம்‌ தரும்‌ என்பது என்‌ கருத்து, இது நாட்டுக்குப்‌ 


பயன்படக்‌ கூடியதுமாகும்‌. 


ஆழ்கடல்‌ பகுதியில்‌ ஒரு துளி காட்டினேன்‌. இதற்‌ 
குத்‌ துணை நின்று உதவிய அறிஞர்‌ பலர்‌-நூலகங்கள்‌ பல- 
சுவடிகள்‌ பல. சொல்வழி உதவியவர்‌ பலர்‌. அவர்கள்‌ 
அனை வருக்கும்‌ நன்றி கூறுகின்றேன்‌. இச்சொற்பொழிவு 
வரிசையினை அமைத்துத்‌ தமிழை வளர்க்க முயற்சி செய்த 
“கல்கி” நிறுவனத்தார்‌ தொண்டு சிறந்தது. , அவர்களுக்கும்‌ 
என்‌ நன்றி. இவ்வாண்டு இப்‌ பொழிவினை எனக்களித்த 
பல்கலைக்கழக்‌ ஆட்சியாளர்‌, துணைவேந்தர்‌, பேராசிரியர்‌ 
ஆகியோருக்கும்‌ மூன்று நாளும்‌ வந்து கேட்டுச்‌ சிறப்புச்‌ 
செய்த உங்கள்‌ அனைவருக்கும்‌ என்‌ நன்றியைத்‌ தெரி 
வித்து அமைகின்றேன்‌ , 


வணக்கம்‌ 


பிற்சேர்க்கை 


மூன்று சொற்பொழிவுகளிலும்‌ எடுத்துக்காட்டின 
போக,.இங்கே தனியாக அவற்றோடு பொருந்திய ஒருசில 
எடுத்துக்காட்டுகளை இணைத்துள்ளேன்‌. . இவை போன்று 
இன்னும்‌ எத்தனை. எத்தனையோ வகைகளில்‌ தமிழ்‌ உரை 
நடையில்‌ பலநூல்கள்‌ சென்றநூற்றாண்டில்‌ வெளி வந்துள்‌ 
ளன.. அவற்றுள்‌ மிகச்சிலவே நாம்‌ இங்கே கண்டவை. 
ஒவ்வொரு துறையிலும்‌ ஆயிரக்கணக்கான மேற்கோள்‌ 
காட்டலாம்‌. எனினும்‌ எல்லை கருதிச்‌ சொற்பொழிவில்‌ 
வந்தனபோக ஒரு சிலவற்றை ஈண்டு இண்த்துள்‌ ளேன்‌. 
மேலும்‌ வேண்டுபவர்‌ அவ்வத்துறை நூல்களை ஆராய்‌ 
வாய்ப்பு உண்டு. 


1. தமிழறியு மடந்தை கதை; 2. விக்ரமாதித்த 
கதை; 3. தேரூர்ந்த சோழன்‌ கதை; 4. மாட்டு வைத்தியம்‌; 
5. வைத்தியஅட்டவணை; 6. கயிலை வாசகம்‌; 7. மதுரைச்‌ 
சங்கத்தார்‌ சரித்திரம்‌;8. சிவகங்கை மறவர்‌ சாதி விளக்கம்‌; 
9. தஞ்சை மராட்டிய மன்னர்‌ வரலாறு; 10. பிரசித்த 
பத்திரிகை; 11. திராவிடப்பிரகாசிகை; 12,- பெரிய 
புராண வசனம்‌; 13. மெய்ஞ்ஞான பானு; 14. பஞ்சபத 
மகா வாக்கியம்‌; 15, தறவற உத்தியானம்‌; 16. அத்வைத 
தூஷண பரிகாரம்‌; 17. திருவருட்பா--௨பதேசப்‌ பகுதி; 
18. நித்திய ஒழுக்கம்‌ என்னும்‌ உலகியல்‌; 19. குறள்‌ 
மூலமும்‌ சுகாத்தியர்‌ பொழிப்புரையும்‌;20 இஸ்தியார்‌ நாமா;. 


1. தமிழறியு மடந்தை கதை-வசனம்‌:- ஏடுகள்‌ 35 அச்சி 
டப்‌ பெற்றுள்ளன. ஆண்டு (ஆங்கிரசு) 1812 ஆம்‌ 
ஆண்டு ஆடி மீ 32௨ தமிழறிவான்‌ கதை எழுதி 
முகிழ்ந்தது முற்றும்‌:--சிவகாமி அம்மை துணை-இராம 
செயம்‌. 


198 


நூல்‌ முடிவில்‌:--விறகு தலையனென்கிற பேருமாற்றி 
அவனுக்கு உறையூர்க்‌ குமாரனென்கிற பட்டமும்‌ 
கட்டிவித்து அவளுக்கு தமிழறியும்‌ பெருமானென்கிற 
பேருமாத்தித்‌ தில்லைப்‌ பெருமானென்கிற பட்டமும்‌ 
கட்டுவித்து அவளுக்கு வரிசை மானியமும்‌ உம்‌ பி 
ளிக்கையும்‌ கட்டளையிடுவித்து நக்கீரதேவரை ஆனை 
மத்தகத்திலே வைத்துப்‌ பட்டணம்‌ பிரவேசமாக வரச்‌ 
சொல்லி வந்தபிறகு சோழனாலு நக்கீரதேவர்க்கும்‌ 
பல்லக்குமிட்டு வெகுமானத்துடனே மதுரைக்‌ கனுப்‌ 
பினார்‌. நக்கீர தேவரும்‌ மதுரையில்‌ சென்று பாண்‌ 
டியுனுக்கு சங்கத்தார்க்கும்‌ தமிழறி மடந்தையின்‌ 
வர்த்தமான மெல்லாஞ்சொல்லி இருந்தாரென்ற 
வரலாறு. 


2. விக்கிரமாதித்தன்‌. கதை-வசனம்‌ (ஏடுகள்‌ முடிய 
வில்லை) முடிவு: -மற்றப்‌ பெண்களோடே வந்த சீத 
னங்களோடே தோழிப்பெண்கள்‌ ஆனை குதிரையுள்‌ 
படக்‌ கூட்டிக்கொண்டு தன்னுடையசேனாதிபதிகளும்‌ 
மந்திரிமாரும்‌ சதுரங்கசேனைகளும்‌ தரும துரைமார்க 
ளும்‌ புரோகிதரும்‌ வேவுகாரரும்‌ வரிசை ஊதியக்காரரு . 
மாகப்‌ 'பட்டி' சொற்படி உக்கிரமாகாளிப்‌ பட்டணத்‌ 
திலே வந்து திருவிராச்சியம்‌ பண்ணிக்கொண்டிருந் 
தான்‌. அந்த விக்கிரமாதித்தன்‌ சிங்காசனம்‌ நீயோ 
ஏறுகிறவனென்று போசராசாவோடே அந்தப்‌ பதுமை 
கள்‌ சொல்லிச்‌ சிங்காசனமேறாதபடி விலக்கின கதை, 

இராம செயம்‌. ஆறுமுகம்‌ துணை. 


3. தேருர்ந்த சோழன்‌ கதை: மூடிபு:--அன்பு சோதிக்க வந்‌ 
தோர்‌ ராசாவே நீரும்‌ தேவியும்‌ குமாரனும்‌ மந்திரியும்‌ 
கயிலாயமே வாருங்கோளென்று இந்திர விமானத்தி 
லேற்றிக்கொண்டு பரமேச்சுவரனும்‌ பார்வதியாரும்‌ 
கயிலாயமே எழுந்தருளினார்கள்‌.ஆகையினாலேஇந்தத்‌ 
திருவிளையாடலை(ப்‌ பார்த்த) பேர்‌ கேட்டப்பேர்‌ இந்த 


199 


ராசாவும்‌ தேவியும்‌ குமாரனும்‌ மந்திரியும்‌ பெத்த பேறு 
பெறுவார்களென்்‌ றவாறு. 

4, மாட்டு வைத்தியம்‌: முடிவு:-- உழக்குவேப்‌ பெண்ணை 
கொண்டு வந்து மூணுவிரல்‌ அகலம்‌ சீலை கிழித்து 
அந்த எண்ணையில்‌ நனைத்து அந்த மாட்டுக்‌ கொம்‌ 
பிலே சுத்திக்‌ கொளுத்தி விடவும்‌. ஒருவே கண்ட 
கொம்பினாலே வெந்த உடனே அவிக்கப்‌ போடவும்‌. 
கொம்பில்லாத மாட்டுக்கு வேப்பெண்ணை உச்சி 
யிலே காய்ச்சி விடவும்‌. 

5; வைத்திய அட்டவணை 
சகம்‌. 1722 இரவுத்திரி ஸ்ரீ மார்கழி 21 சுச்கிலவாரம்‌. 

76 


1800 (கி. பி) 
முடிவு: ராசமானில ராசஸ்ரீ சரபோசி மகாராசா சாயபு அவர்‌ 
கள்‌ அக்ஞாபிச்ச பிரகாரம்‌ கலாகிக்‌ கணக்கு வெங்க 
டேசம்‌ பிள்ளை குமாரன்‌ சுப்பராயன்‌ வைத்திய சாஸ்‌ 
திரம்‌ அட்டவணை எழுதி முகிந்தது முற்றும்‌ குருவே 
துணை-- 


சக்தி குன்மம்‌ 18-க்கும்‌:- 


ஒரு தேங்காய்‌ கொண்டு வந்து கண்‌ திறந்து தண்ணீர்‌ 
ஊத்திப்போட்டு உழக்கு எருக்கம்பால்‌ கறந்து தேங்‌ 
காயிலடைத்துக்‌ கண்ணுமடைத்து ஒரு அடுக்கில்‌ ஓடு 
கருகச்சுட்டு அரைச்சு ஒரு பாக்களவு தின்னப்‌ பதி 
னெட்டுகுன்மமும்‌ பொருமலும்நிற்கும்‌. 
ப கை கண்டது 

6. கயிலை வாசகம்‌ (காளயுக்தி தை-1) 1818:--என்னுடைய 
சரீரத்த; மாங்கிஷத்தைப்‌ புசித்தும்‌ பசியாறுமையா 
என்று வேண்டிக்‌ கொள்ள, இப்படிப்‌ பசுவும்‌ புலியும்‌ 
வாதாடிக்கொண்டிருக்கிற சமயத்திலே ரிசப வாகனத்‌ 
திலே கைலாச வாசனாயிருக்கப்பட்ட ஆதி பரமேசு 


200 


வரன்‌......... பிரம விஷ்ணு முதலான பேருடன்‌ வந்து 
காட்சி கொடுத்தார்‌. 


7. மதுரைச்‌ சங்கத்தார்‌ சரித்திரம்‌ 


முடிவு: நான்‌ வள்ளுவன்‌, பரதேசி, மயிலாப்பூரில்‌ தினம்‌ 
இரண்டு பணத்துக்குக்‌ கூலி பு(பிடை) டவை நெய்து 
சீவனம்‌ பண்ணிக்கொண்டிருக்கிறவன்‌. எனக்கு நான்‌ 
கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிர இரண்டு பணம்‌ போதுமே 
யல்லாது இந்த இராசத்‌ திரவிய மெல்லாம்‌ வேண்டிய 
தில்லை யென்று சொல்லுமிடத்தில்‌ பாண்டியன்‌ நிரம்‌ 
பவும்‌ வேண்டிக்‌ கொண்டான்‌. அப்போது அதில்‌ 
கொஞ்சம்‌ எடுத்துக்கொண்டு வெளியே வந்து, பரதே 
சிகள்‌ பிராமணர்க (ணா)ளுக்குக்‌ கொடுத்துப்‌ போட்டு, 
பாண்டியனிடத்தில்‌ சொல்லிக்கொண்டு மயிலாப்பூ 
ருக்கு வந்துவிட்டார்‌. 

இது சங்கத்தார்‌ சரித்திரம்‌. 

8. சிவகங்கை மறவர்‌ ஜாதி விளக்கம்‌. (ஏழுவகை) 


இந்த மறவர்‌ தாயார்‌ கிளையிலே கலியாணம்‌ பண்ணக்‌ 
கூடாது. தகப்பன்‌ கிளையிலே சித்தப்பன்‌ பெரியப்பன்‌ 
முதலான தாயாதக்காரருடைய பிள்ளை பெண்களைக்‌ 
கலியாணம்‌ பண்ணிக்கொள்ளுகிறது.தகப்பன்‌ கோத்‌ 
திரத்திலே கலியாணம்‌ பண்ணக்‌ கூடாது. இந்தச்‌ 
செம்பி நாட்டு மறவரில்‌ சேதுபதி உடையாத்‌ தேவர்‌ 
கலியாணம்‌ பண்ணியிருக்கிற பெண்‌ பிள்ளைகள்‌ மட்‌ 
டும்‌ புருஷன்‌ மிருதன்‌ ஆனால்‌ புருஷனோட கூட 
அக்கினிப்‌ பிரவேசம்‌, 


9. தஞ்சை மராட்டிய (மகாராஷ்டிர) மன்னர்‌ வரலாறு. 
தஞ்சை மராட்டி மன்னர்‌ வரலாறு:-- ஸ்ரீமத்‌ போசல வமி 
சத்தின்‌ ஆதிமூல புருஷர்‌ ஸ்ரீமத்‌ நாராயணன்‌........ 4 
முடிவு: காராசாவுடைய இராச்சிய பாரத்தில்‌ *பாஜ”” என்‌ 
கிற குருவி இந்தத்‌ தேசத்துக்கும்‌ என்றைக்கும்‌ வராத 
அபறுப (அபூர்வ) மான குருவி வந்து இருந்தது. 


க்‌ 


201 


இப்போது ..“சரபோசி மகராஜா' சகல சனத்தை 
யும்‌ சகல மதஸ்தரையும்‌ வைம்மியம்‌ அன்றியில்‌ சந்‌ 
தோஷமாய்‌ அந்தந்த மதத்து வேதத்தின்படியே 
நடப்புவித்துச்‌ சகல சனத்துக்கும்‌ விசனம்‌ வாராமல்‌ 
படிக்கு யுக்தமார்க்கமாய்ப்‌ பரிபாலனம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு எப்போதும்‌ சிவபூஜை பண்ணிக்கொண்டு 
சிவபுராணங்கள்‌ முதலான உத்தம சரித்திரங்களைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டு யாத்திரிகளையும்‌ பண்ணிக்‌ 
கொண்டு சன்மார்க்கத்திலே இருக்கிறார்‌. 


ற்‌ குறிப்பு: 
ஸ்ரீமத்‌ போசல வமிசத்தின்‌ பூர்ண சந்திரன்‌ இந்துபதி 


ப ட கிரேஷ்டராய்‌ இருக்கப்பட்டவர்‌. ஸ்ரீ சாம்பசிவ பிரசாத 


பிரபாவத்தினலே அடையப்பட்ட பிரதாபத்ததினாலே 
டில்லி, சாத்தூர்ப்‌ பாகத்துக்குச்‌ சுவாதந்திரியர்‌ டில்லி 
யுடைய ராஜாவுக்கு விபஷ்சத்து யோக்கியம்‌ சராவ 
பெளம ராஜாக்களுக்கெல்லாம்‌ சோபாயமானர்‌. மகா 
ராஷ்டிர தேசம்‌, சோள தேசம்‌, அதிபதியாயிருக்கப்‌ 
பட்ட புண்ணிய சுலோக ராஜாக்களுடைய சரித்திரம்‌:-- 
சகல மனோபிஷ்டத்தையும்‌ கொடுக்கப்பட்டதை மகா: 
ராஷ்டிர பிராமண சாதி (யார்‌) இப்போது சோழ 
தேசாதிபதி ஸ்ரீமத்‌ க்ஷத்திரியபதி மகாராஜா, ராஜஸ்ரீ 
“சரபோஜி ராஜா சாயபு'” அவர்களுடைய நிஜசேவகன்‌ 
கிட்டின” சாலிவாகன சகம்‌ ௬௯௭௱௨௰௫ ஸீ 
உருதிரோத்காரி ஷீ சித்திரை மீ த.0.1803ஒ 
மார்ச்சு மீ உ௰௫உ 


10.' பிரசித்த பத்திரிகை 


புதுவையிலச்சிற்‌ பதிப்பித்து வெளிப்படுத்தின புஸ்த 
கங்களாவன. ப ப 
புதுவையில்‌--மற்றவிடங்கள்‌ 


ரூ அ ரூ, அ 
ஞானாமிர்த தடாகம்‌ க அ க ௰ 
வேத விளக்கம்‌ க உ க ௪ 


13 


ந 


சுவிசேஷம்‌ க ௬ க ௬௯ 

இலத்தீன்‌ பிரஞ்சு தமிழ்‌ ௪ ௨ ௭ ௯ 
அகராதி 

ஆதும சோதனை க ஃ க ௧ 

வாலர்‌ போக்கிஷம்‌ (தோற்‌ ௫ - ௫ ௯. 
கட்டிடம்‌) 

வாலர்‌ கணிதம்‌ ( , ) ய௨ -- ய௩ 

இப்படி 86 நூற்கள்‌ 

தோற்‌ கட்டிடம்‌ | 


அரைக்கட்டிடம்‌ | என விளக்கங்கள்‌ 


'விவரம்‌;--இப்புஸ்தகங்களைப்‌ புதுவையினின்று மற்ற 


ஊர்களுக்குக்‌ கொண்டு போகிற செலவைப்‌ பற்றிப்‌ 
புதுவைக்கும்‌ மற்றவிடங்களுக்கும்‌ வெவ்வேறு விலை. 


குறிக்கப்பட்டது. 


குருபாதம்‌ 

“தருமபுரி ஆதீன நூல்‌ நிலைய நூல்களின்‌ சாரம்‌” 

திராவிடப்‌ பிரகாசிகை - சபாபதி நாவலர்‌ செவிப்புலன்‌ 
ஓசை, எழுத்தோசை, இசையோசை என இருபாற்‌ 
படும்‌. இகழ்‌, இமிழ்‌, உமிழ்‌, கவிழ்‌, குமிழ்‌, சிமிழ்‌. என 
ழகரப்‌ பேறு பெற்ற பதங்கள்‌ போலத்‌ தமிழ்‌ என்னும்‌. 
சொல்‌ தனிமைப்‌ பொருள்‌ குறித்த தமியென்னும்‌. 
வினையடியாற்‌ பிறந்து வினை முதற்‌ பொருளுணர்த்திய 
விகுதி குன்றி ழகரம்‌ விரிந்து தனக்கிணையிலாப்‌. 
பாடை யென்னும்‌ பொருள்‌ பயக்கும்‌. இலக்கண்‌ மர: 
பிடலில்‌ அகத்தியத்துள்‌ இயற்றமிழ்‌ இசைத்தமிழ்‌ நாட. 


'கத்தமிழ்‌ என்னும்‌ முத்தமிழ்‌ இலக்கணங்கள்‌ விரவிக்‌. 


கூறப்பட்டன. இயல்‌, இசை, நாடகத்‌ தமிழ்‌ முறையே 
சத்த நூல்‌, கீத நூல்‌, கூத்து நூல்களை ஓக்கும்‌. தொல்‌. 
காப்பியம்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌ அதிகாரங்களை 


12. 


203 


உடையது. ஓவ்வொரு அதிகாரமும்‌ பல உட்பிரிவுகள்‌ 
கொண்டது. இலக்கிய மரபியலில்‌ திருமுறை யிலக்கி 
யங்கள்‌ சங்க ஞான்று அவதரித்தல்‌ பற்றியும்‌, அவை 
'யெல்லாந்‌ திருவருள்‌ ஓத்துக்களாதற்‌ பற்றியும்‌ அவற்‌ 
றின்‌ சிறப்பு, வரலாறு முதற்கண்‌ தந்து சொல்லுதும்‌. 
தேவாரந்‌ திருவாசகம்‌ திருக்கோவை திருவிசைப்பாத்‌ 
திருப்பல்லாண்டு திருமந்திரந்‌ திருமுகப்‌ பாசுரம்‌ முத 
லிய நாற்பான்‌ பிரபந்தங்களென்னும்‌ இவை தம்மை 
அபயகுலசேகர சோழவரசர்‌ பெருமான்‌ வேண்டித்‌ 
திருநாரையூர்‌ நம்பியாண்டார்‌ நம்பி பதினொரு திரு 
முறைகளாக வகுத்தார்‌. ஆரிய நான்மறை உபநிடதங் 
களும்‌ தமிழ்‌ வேதம்‌ முதலிய திருமுறைகளும்‌ மொழி 
யான்‌ வேறுபடினும்‌, பொருளான்‌ ஒற்றுமையுடைய 
சுருதிகளாம்‌. அது. . 


“தேவர்‌ குறளும்‌ திருநான்மறை முடிவு 
மூவர்‌ தமிழு முனிமொழியுங்‌ கோவை 
திருவா சகமுந்‌ திருமூலர்‌ சொல்லு 
மாரு வாசக மென்றுணர்‌'' 


என்னும்‌ ஒளவை வாக்கால்‌ 
உணரலாம்‌. தமிழ்‌ வேதம்‌ முதலிய திருமுறைகள்‌ 
*திருச்சிற்றம்பலம்‌'' எழுவாயாகவும்‌ இறுவாயாகவும்‌ 
ஓதற்பாலன. ஏன்‌? திருச்சிற்றம்பலம்‌ பிரணவ உறை 
யுள்‌. யாங்ஙனம்‌? இச்சரீரம்‌ பிரமபுரம்‌, பிரமம்‌-பர 
மான்மா, ஆன்மாவின்‌ இச்சை, அறிவு, தொழில்‌ 
களுக்கு பரமான்மா அவசியம்‌. அம்பரம்‌-சித்து, இது 
சிதம்பரம்‌, இதுவே தில்லைத்‌ திருச்சிற்றம்பலம்‌, இது பர 
மாதாரப்‌ பொதுவாதலின்‌ திருச்சிற்றப்பலம்‌ பிரணவ 
உறையுளாகும்‌. 


பெரிய புராண வசனம்‌, ஆறுமுக நாவலர்‌: ஸ்ரீமுக. 
பெரிய புராணத்தில்‌ சொல்லப்பட்ட 63 நாயன்மார்‌ 
கள்‌ திருவவதாரத்திற்கு முன்பே அவர்கள்‌ வரலாறு 


13. 


204 


பரமேதி காசமாகிய சிவ ரகசியத்திலே ஒன்பதாம்‌ 
அமுசத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்‌ 
லியவர்‌ சிவபெருமானே! அதனைக்‌ கேட்டவர்‌ அருட்‌ 
சத்தியாகிய பார்வதிதேவியாரே! சாதியினும்‌ சமயமே 
அதிகம்‌. அதை மறுத்தல்‌ சுருதி, யுத்தி, அநுபவம்‌ மூன்‌ 
றுக்கும்‌ முழுமையும்‌ விரோதம்‌, உலக வழக்கில்‌ 
உள்ள சாதி போலச்‌ சைவசமயத்திலும்‌ ஒன்று, 
இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து என ஐவகைச்‌ சாதி 
கள்‌ உள்ளன. சிவஞானிகள்‌ முதற்சாதி, சிவயோகி 
கள்‌ இரண்டாம்‌ சாதி, சிவக்கிரியாவான்்‌ கள்‌ மூன்றாம்‌ 
சாதி, சிவாசரியவான்கள்‌ நான்காம்‌ சாதி, இந்நெறி 
யில்‌ வாராது, இவர்களை நிந்தித்து இந்நெறி பிறழ்ந்து 
நடப்போர்‌ ஐந்தாம்‌ சாதி. சைவசித்தாந்த நூல்களா 
கிய சிவஞான நூல்களை ஒதிப்‌ பதி பசு பாசம்‌ என்னும்‌ 
திரிபதார்த்தங்களின்‌ இலக்கணத்தையறிந்த ஒரு 
சைவருக்கு யாரும்‌ சமமாகார்‌. அறுபத்து மூன்று 
நாயன்‌ மார்கள்‌ குருவருளால்‌ பன்னிருவரும்‌, சிவலிங்‌ 
கத்தால்‌ முப்பதின்மரும்‌, சிவனடியாரை வழிபட்டு பத்‌ 
தொன்‌ பதின்மரும்‌ முத்தி பெற்றுள்ளனர்‌. 


மெஞ்ஞான பானு: சபாபதி முதலியார்‌ 1891 


மெய்ப்பொருள்‌ கூறுதலானும்‌, இதுவோ அதுவோ 
பொருள்‌ என்னும்‌ மயக்கரு விருளை ஒழித்தலானும்‌, 
இரு சிறந்த புலவர்களால்‌ எழுதப்பட்ட ஞானபோத 
விளக்கம்‌ ஞான சூடாமணியென்னும்‌ உரைகளாகிய 
விள க்கினொளியும்‌, மணியினொளியுந்‌ தன்‌ பேரொளியி 
னடங்குமாறு கோடலானு மிவ்வுரை மெஞ்ஞானபானு 
என்னும்‌ பெயர்வுடைத்தாயிற்று. ஞானத்தைப்‌ பகுத்‌ 


_தல்‌, பயனை இம்மை, மறுமை, எனவிரண்டையும்‌. 


இம்மை, உம்மை, அம்மை என மூன்றாயும்‌. அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌, வீடு என நான்காயும்‌, முத்தியைப்‌ 
பரமுத்தி, பதமித்திஎன இரண்டாயும்‌, சாலோக சாமீப்‌ 
சாரூப சாயுச்சியம்‌ என நான்காயும்‌ வகுப்பது 
போல்வது. 


205 


14. பஞ்சபத மகாவாக்கியம்‌ தெளட சுவாமிகள்‌ (1862) 


12. 


பிரமரன ந்த சுகத்தை வித்துவான்‌ களைப்‌ 
போல்‌ துதிக்கின்றதே முத்தி, வேதாகம சாத்திரங்‌ 
களனைத்தும்‌ ஆராய்ந்து அவற்றில்‌ சொல்லுகிற 
நிலைகளையெல்லாம்‌ ஏகமாய்‌ அவிரோதமாய்‌ 
சித்தாந்தப்படுவதே முத்தி, சுரூதி வாக்கியங்களில்‌ 
விளங்கும்‌ பொருளே முத்தி, வாக்கியத்தைக்‌ 
கொண்டு பொருள்‌ நிச்சயம்‌ செய்தலே முத்தி 
துறவற உத்தியானம்‌; முதற்காண்டம்‌, மொழிபெயர்ப்பு: 
(1896) புதுவை. ப 

இல்லறந்‌ துறவறம்‌ என்னும்‌ இரண்டுவகை யற 
முண்டென்று யாவர்க்குந்‌ தெரியுமே. இல்லறமென்‌ பது 
இல்லிடத்தி லனுசரிக்கத்தகுஞ்‌ சுகிர்தலொழுக்கமாம்‌. 
உலக சஞ்சாரத்திலும்‌ விசேஷமாய்ச்‌ சமுசார அந்தஸ்‌. 
திலு முற்பட்டிருக்கிறவர்கள்‌ அநுசரிக்கத்தகுங்‌ கடமை 
களும்‌ புண்ணியங்களு மதிலே யடங்கியிருக்கும்‌. 


துறவறமோவெனில்‌ உலகத்தைத்‌ துறந்து விட்ட 
வர்கள்‌ அநுசரிக்க வேண்டிய சுகிர்த வொழுக்காமே. 
குருக்களுஞ்‌ சந்நியாசிகளுங்‌ கன்னியாஸ்திரிகளும்‌ 
நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும்‌ புண்ணியங்்‌ 
களும்‌ அதிலே யடங்கியிருக்கும்‌. ஏனெனில்‌ குருக்‌ 
களுக்குஞ்‌ சந்நியாசிகளுக்கும்‌ பல காரியங்களிலே 
வித்தியாசமுண்டானாலும்‌ குருக்களும்‌ உலோகத்‌. 
தைத்‌ துறந்து விட்டு விரத்தராயிருக்க வேண்டிய 
தினாலும்‌ அநுசரிக்க வேண்டிய மற்ற பற்பல புண்ணி 
யங்களினாலும்‌ இவைமுதலிய பல சம்பந்தத்தினாலும்‌ 
இவர்களுந்‌ துறவறத்துக்குட்பட்டவர்கள்‌ தானே. 


ஆதலா லிப்பிரபந்தத்திற்‌ சொல்லும்‌ பிரதான 
விஷயங்களெல்லாம்‌ விசேஷமாய்ச்‌ சந்நியாசிகளையுங்‌ 
கன்னியா ஸ்திரீகளையுங்‌ குறித்துச்‌ சொல்லியிருந்‌ 
தாலும்‌ பெரும்பான்மையாய்க்‌  குருத்துவத்துக்‌ 


10. 


7, 


206 


குள்ளாரையுஞ்‌ சாரும்‌. அவர்களைச்‌ சேராத சில காரி 
யங்களைக்‌ குறிப்போம்‌. 


அத்வைத தூஷண பரிகாரம்‌; ஒர்‌ இந்து (1894) 


உலகு சத்து மல்ல. அசத்து மல்ல.சதசத்து மல்ல, 
அநிர்வசனீய௰யம்‌ பிரமம்‌ எல்லாமாய்‌ விரிந்ததென்னின்‌ 
பொருளாய்‌ விரிந்ததென்பது அத்வைதிகளுடைய சித்‌ 
தாந்தமன்று, கயிறு அரவாயிற்று, கானனீராயிற்று 
என்பதில்‌ கயிறு முதலியன அரவு முதலியனவாதல்‌ 
தோற்றமேயன்றிப்‌ பொருளல்ல. இதுதான்‌ அத்வைதி 
களுடைய சித்தாந்தம்‌. கானல்நீர்‌ விஷயத்திலும்‌ இவ்‌ 
வாறே, அம்மனத்தில்‌ ஓர்‌ சக்தியுள்ளது-அது அவாந்தர 
சக்தி; அன்றிப்‌ பின்னா சக்தி, அந்தச்‌ சக்தி மனத்திற்கு 
வேறுமல்ல. மனமுமல்ல,. அச்சக்தி சத்துமல்ல. அசத்து 
மல்ல. சதசத்துமல்ல, அனிர்வசனீயமாம்‌. கடவுள்‌ 
இந்திரியத்திறைலும்‌,மனத்திலுனாம்‌, ஜீவான்‌ மாவினாலும்‌ 
காணப்படாதவர்‌. இதனால்‌ கடவுள்‌ அபரி 
பூரணர்‌. 


திரு அருட்பா உபதேசப்‌ பகுதி: ஆர்‌. பாலகிருஷணபிள்ளை 
பதிப்பு (1932) வள்ளலார்‌. 


இந்த உபதேசப்‌ பகுதியில்‌ அடங்கியுள்ளவற்றில்‌ 
பெரும்பாலான, சுவாமிகள்‌ தம்மை அடுத்த அன்பர்‌ 
களுக்கு வாய்மொழியாக வடலூர்‌ தருமச்சாலையிலும்‌ 
மேட்டுக்குப்பம்‌ சித்திவளாகத்திலும்‌ உபதேசம்‌ 
செய்தவற்றை,அவ்வன்‌ பர்களில்‌ஒருசிலர்‌எ முதிவைத்த 


. குறிப்புகளாகும்‌. ஓர்‌ஓர்‌ இடத்தில்‌ அங்ஙனம்‌ உப 


தேசித்த அல்லது எழுதிய தேதியும்‌ இடமும்‌ காணப்‌ 
படுகின்றன. ஆனால்‌ ஓரிடத்திலாவது இவற்றில்‌ ஒன்‌ 
றையோ பலவற்றையோ எழுதிய பேரன்பர்களின்‌ 
பெயர்கள்முதலியனகுறித்திருக்கக்‌ காணப்படவில்லை. 


10. 


19. 


207. 


நித்திய ஒழுக்கம்‌ என்னும்‌ உலகில்‌ 1, சாதாரண நித்திய 
கரும விதி, அருட்பெருஞ்சோதி. 


கூரியோதயத்திற்கு முன்‌ நித்திரை நீங்கி எழுந்து 
விபூதி தரித்துச்‌ சிறிதுநேரம்‌ உட்கார்ந்து, கடவுளைத்‌ 
தியானம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. ப 

பின்பு களிப்பாக்கு மிகுதியாகவும்‌ வெற்றிலை சுண்‌ 
ணும்பு குறைவாகவும்‌ போட்டுக்கொண்டு, முன்‌ 
ஊறுகிற ஜலத்தை உமிழ்ந்து, பின்வரும்‌ ஜலத்தை 
யெல்லாம்‌ உட்கொள்ளல்‌ வேண்டும்‌, பின்பு எழுந்து 
உள்ளே சற்றே உலாவுதல்‌ வேண்டும்‌, பின்‌ மலஜல 
வுபாதிகளைக்‌ கழித்தல்‌ வேண்டும்‌. 


குறள்‌ மூலமும்‌ சுகாத்தியர்‌ (5௦011) இயற்றிய கருத்துர 
யட்டவணயும்‌ பொழிம்புரயும்‌ இதில ச்சிடலாயிற்று. 


றா1ாம்£ம்‌ 8116 106 குமா 1696, 


4௦1111 1$080, சகம்‌. 
40. 94. 101௦0, 1699 
உரயாசிரியர்‌ கோட்பாடு 


வடமொழி எழுத்தாகிய ஐ, ஒள எனப்படு மெழுத்‌ 
துக்கள்‌ தமிழில்‌ காரணமின்றிச்‌ சேர்த்துளவாதலாலும்‌ 
அவற்றுள்‌ (ஒள) இந்நூலுளெவ்விடத்தும்‌ வரப்‌ பெறாம 
யாலும்‌ (ஐ)க்கு வடமொழிக்‌ குரிய வரிவடிவமொழித்‌ 
துத்‌ தமிழ்‌ முறய்‌ மயக்கிணங்க அகர யகர வடிவடிவாக 
வும்‌ ககரவோசயய்த்‌ தழுவி முப்புள்ளி வடிவினதாய்‌ 
வழங்கிய ஆய்தவெழுத்துத்‌ தமிழோசய்க்கு வேண்டு 
வதின்மயா லதற்குரித்தான ககர வடிவாகவும்‌ வரய்த 
லாயின. 


திருவள்ளுவநாயனாரிந்‌ நூலிலருளிய பயனய்‌ உலகி 
லுள்ளாரெல்லாம்‌ அடைந்துய்யுமாறு பதிகங்களய்‌ 
முறய்ப்‌ படுத்தி அவற்றின்‌ கருத்து விளங்கும்படி 
யிட்ட பெயர்ப்‌ பொருளதிகார வுரயிற்றுலக்கி எதுகய்‌ 


208 


மோனய்வழுக்களைக்‌ களய்ந்து ஒவ்வொரு தீருக்‌ 
குறளின்‌ சிறந்த பொருளுயுந்‌ தோன்றத்‌ தந்து செந்‌ 
தமிழ்‌ ஆதிமுறைப்படி வரய்ந்‌ தச்சிற்பதிப்பித்தனம்‌. 


மதுரய்‌ இங்ஙனம்‌, 

கி. ஆ. 1889ஷி சுகாத்தியர்‌. 

20. இஸ்தியார்‌ நாமா: 14--8.-37, 
இ: சலமான ஜனங்களுக்கும்‌ தெரியப்‌ 


படுத்‌; அதன்னவென்றளுல்‌, 


மஞ்சவாடி கணவாயின்‌ பேரில்‌-போகுற பாட்டை. 
யிப்போ முடிவாயிருக்குது மேலும்‌ சேலத்திலிருந்து 
திருப்பத்தூருக்குப்‌ போகு மார்க்கம்‌ முழுதிலும்‌ 
பாட்டை நன்றாய்‌ செய்யப்பட்டிருக்கிறது. 





இதனால்‌ அறிவிக்கிறதென்னவென்ரால்‌,பட்டணத்‌ 
தில்‌ எடுக்கப்பட்ட குப்பைகளை--ஒரு வருஷ கால 
வரைக்கும்‌--விற்பனை செய்துக்‌ கொள்ளும்படி 
யான தற்காஸ்து காகிதங்களை--வருகிற செப்டம்பர்மீ” 
மாதம்‌ ௨ ௨ வரைக்கும்‌ (188106 11 86881010) செஷ்ட்‌ 
டயிசு செஷன்‌ துரையவர்கள்‌ வாங்கிக்‌ கொள்வதற்குச்‌ 
சித்தமாயிருக்கிறார்கள்‌. 
1837 ஆகஸ்டு ௨௰௨ உத்திரவின்‌ பிறகாரம்‌. 


